ஸ்ரீபகவான்‌ பாரதி - நீத்துகுமாரி 

பீஹார்‌, பக்ஸர்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்த சகோ. ஸ்ரீபகவான்‌ பாரதி 
இந்துக்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌. விக்கிரகங்களை வழிபட்ட இவரது குடும்பம்‌ 
நிம்மதியற்றதாகவே காணப்பட்டது. சிறுவயது முதல்‌ அடிக்கடி வியாதியினால்‌ 
பாதிக்கப்பட்டு மிகவும்‌ வேதனையடைந்து சோர்ந்து போயிருந்தார்‌. 1994-ம்‌ 
ஆண்டு 13ம்‌ வயதில்‌ ஏற்பட்ட பக்கவாதத்தைப்‌ போன்ற வியாதியினால்‌ மிகவும்‌ 
வேதனைப்பட்டூவந்தார்‌. மருந்து, மாத்திரைகள்‌ மற்றும்‌ மந்திரவாதங்கள்‌ 
வியாதியினின்று இவரை விடுவிக்கவில்லை. இந்நிலையில்‌, சகோதரரின்‌ 
கிராமத்திற்கு வந்த ஜெம்ஸ்‌ மிஷனரி சகோ. J... பீட்டர்‌ இயேசுவின்‌ 
அன்பினை அறிவித்துக்‌ கொண்டிருந்ததைக்‌ கண்ட சகோதரர்‌, அவரிடத்தில்‌ 
தனது பாரங்களைப்‌ பகிர்ந்து கொண்டார்‌. ஊழியரின்‌ ஜெபத்தினால்‌ உடனே 
வியாதியினின்று விடுதலை பெற்றார்‌. அதுமுதல்‌ சகோதரர்‌ இயேசுவை தனது 
வாழ்க்கையின்‌ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுடன்‌, இவரது குடும்பத்தினரும்‌ 
இயேசுவின்‌ வல்லமையைக்‌ கண்டு விசுவாசிகளாக மாறி ஆலய ஆராதனை 
களில்‌ பங்கேற்கத்‌ தொடங்கினர்‌. வேதத்தைப்‌ பற்றி மேலும்‌ அறியும்‌ ஆவலுடன்‌, 
2003-ம்‌ ஆண்டு ஜெம்ஸ்‌ தீமோத்தேயு வேதாகமக்‌ கல்லூரியில்‌ இணைந்து 
ஓராண்டு பயிற்சியினை நிறைவு செய்து, பின்னர்‌ ஊழியத்திற்கென்று தன்னை 
முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தார்‌. 2006-ம்‌ ஆண்டு சகோதரி நீத்துகுமாரியை தனது 
வாழ்க்கைத்‌ துணையாக ஏற்றுக்கொண்டு, குடும்பமாக ஊழியத்தைத்‌ தொடர்ந்தார்‌. 
சகோதரியும்‌ பக்ஸர்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்தவர்‌. கிறிஸ்தவக்‌ குடும்பத்தில்‌ பிறந்த 
சகோதரி கிறிஸ்துவின்‌ வழிகளில்‌ வளர்க்கப்பட்டவர்‌. கிறிஸ்தவ குடும்பத்தில்‌ 
பிறந்த போதிலும்‌ நிம்மதியின்றி வாழ்ந்து வந்த சகோதரி, 1996-ம்‌ ஆண்டு ஜெம்ஸ்‌ 
கன்வென்ஷனில்‌ கலந்து கொண்டார்‌. தொடர்ந்து 1999 தெபோராள்‌ வேதாகமப்‌ 
பயிற்சியில்‌ இணைந்து பயிற்சி பெற்றார்‌. இப்பயிற்சி இவரது வாழ்க்கையில்‌ பெரிய 
மாற்றத்தைக்‌ கொண்டு வந்தது. சகோதரர்‌ குடும்பமாக கயா பணித்தளத்தில்‌ 
கிறிஸ்துவின்‌ பணியினை நிறைவேற்றி வருகின்றனர்‌. இவர்களது மகள்‌ ஜேஸ்மின்‌ 
(வயத) மற்றும்‌ ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறோம்‌. 


ச 


a ட கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான ஜெப பங்காளரே! 

உத்தமனை வெறுக்காதவரும்‌, பொல்லாதவர்‌ 
களுக்குக்‌ கைகொடுக்காதவருமாகிய தேவனுடைய இனிதான 
நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌. அவர்‌ நம்முடைய வாயை நகைப்பி 
னாலும்‌ நம்முடைய உதடுகளைக்‌ கெம்பீரத்தினாலும்‌ நிரப்புகிற 
வர்‌ (யோபு 8: 20,21) அதனை உங்களில்‌ நிநைவேந்றுவாராக. 


செய்தித்தாள்கள்‌ நமக்குச்சொல்லும்‌ செய்திகள்‌ 
சிலரைத்‌ திடுக்கிடச்‌ செய்கிறது, “கோயில்‌ கருவூலங்களில்‌” 
மறைத்து வைக்கப்பட்டிருக்கும்‌ பெட்டகங்கள்‌, மாருக்கும்‌ 
உ.பயோகப்படாமல்‌, கணக்குகளில்‌ வைக்கப்படாமல்‌ 
இருப்பவை கோடி கோடி மதிப்புக்‌ கொண்டவை. கண்மூடித்‌ 
தனமான பக்த்க்கு இவைகள்‌ எடுத்துக்காட்டுகள்‌, 
சரித்திரத்தில்‌ நாம்‌ கோரிமுகமது, கஜ்னிமுகமது என்ற அரசர்கள்‌ 
இந்தியாவைத்‌ தாக்கிய போதெல்லாம்‌ கோயில்களில்‌ தான்‌ 
கொள்ளை அடித்தார்கள்‌ என்று படித்ததின்‌ உள்நோக்கங்கள்‌ 
இப்போது தெளிவாகத்‌ தெரிகிறது. 

சாய்பாபாவின்‌ படுக்கையறைகளில்‌ காணப்பட்ட 
நகைகளின்‌ மதிப்பும்‌ நம்மை பிரமிக்கச்‌ செய்கிறது. ஆன்ம்கத்தீன்‌ 
மபெயரா்ணால்‌ “கொண்ணையடிக்கள்பட்ட” ம்குந்த 
செல்வம்‌ இவைகள்‌. இது ஜீவ தேவனை அறியாதவர்களால்‌ 
நடப்பிக்கப்பட்ட  ஜீவனற்றவைகளின்பெட்டகத்தில்பாதுகாக்கப்பட்டு 
தலைமுறை தலைமுறையாக மூடிவைக்கப்பட்டவைகள்‌. 

ஆனால்‌ இது ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள்‌ 
மத்தியிலும்‌, ஜீவன்‌ தந்த இயேசு கிறிஸ்துவின்‌ பெயராலும்‌ 
செய்யப்பட்டால்‌ அது வேதனையையும்‌ வியாகுலத்தையுமே நமக்குத்‌ 


தருகிறது, “பொன்னும்‌ வெள்ளியும்‌ என்னிடத்திலில்லை” 
என்னிடத்தில்‌ உள்ளதைத்‌ தருகிறேன்‌” என்ற (அப்‌ 3:6 ஆதி 
அப்போஸ்தலருடையக்‌ கூற்றுக்கு எதிர்மாறாக உள்ளது. 


“வரிப்பணம்‌ கட்டுவதற்கும்‌ சீஷனை மீன்பிடிக்கச்‌ சொல்லி 
அதின்‌ வாயிலிருந்து வெள்ளிப்‌ பணத்தைக்‌ கொண்டு வந்து 
அதனைக்‌ கட்டவைத்த இயேசுவின்‌ வாழ்க்கையை விட்டு 
வேறுவழியில்‌ காரியங்களை காண்பிக்கிறது (மத்‌ 17:24-27). 

“நீர்‌ காத்தருடையச்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌ 
கொள்ளையின்‌ மேல்‌ பறந்து கர்த்தருடையப்‌ 


ஆகஸ்ட்‌ 2011 *சியுத்த டான்‌ அத 


இ அன்பின்‌ மடல்‌ | 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பினைச்‌ செய்தீர்‌” (1சாமு 15:19) என்று 
இஸ்ரவேலின்‌ முதல்‌ அரசனாம்‌ சவுலை இடித்துரைத்த தீரக்கன்‌ 
சாமுவேலின்‌ வார்த்தைகளை நினைவு கூறப்பண்ணுகிறதாக இருக்‌ 
கிறது. 

பவுலையும்‌ அவனைச்‌ சார்ந்தவர்கணையும்‌ குற்த்துப்‌ 
பட்டணத்து ௪ம்ப்ரதீயாணவன்‌ (மேயர்‌) கூறிணதொரு 
பெர்யசாட்ச்‌ இவர்கள்‌ “கோவீல்‌ கொள்னைகாரர்‌ அல்ல 
எண்பதே (அப்‌ 19:37); இந்த சாட்சி இன்று அநேக ஊழியர்களைக்‌ 
குறித்தோ ஊழியங்களைக்‌ குறித்தோ சொல்லக்கூடாத நிலை. 
சபைத்தலைவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையினையும்‌ செயல்பாட்டினையும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. 

இந்த வசனத்தில்‌ காணப்படும்‌ இந்த சொற்றொடர்‌ அனேக 
மொழி பெயர்ப்பில்‌ “சபையின்‌ கொள்ளைக்காரர்‌ அல்ல” என்றே 
கூறுவதனைக்‌ (Robbers of Churches) கவனிக்கவும்‌. Bible in 
Basic English என்ற மொழி பெயர்ப்பு இன்னும்‌ ஒருபடி மேலே போய்‌ 
“Not doing damage to the Holy places” (பரிசுத்த ஸ்தலத்தினை 
பாழாக்காதவர்கள்‌) என்று கூறுகிறது. இவைகளின்‌ அடிப்படையில்‌ 
சில காரியங்களைத்‌ தெளிவுப்‌ படுத்துவது நல்லது எனக்கண்டு இந்த 
மடலை எழுதுகிறேன்‌. 

முதலாவது யார்‌ கொள்ளைக்காரன்‌ என்பதனைக்‌ கவனிப்போம்‌. 
1. கொள்ளைக்காரன்‌ மற்றவர்களிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக 
பறித்துக்‌ கொள்பவன்‌. அதந்கு எந்த பலத்தினையும்‌ அவன்‌ உபயோகப்‌ 
படுத்துவான்‌. பயமுறுத்துதல்கள்‌ அவனுக்குக்‌ கைவந்த கலை, அல்லது 
தந்திரமானக்காரியங்களைச்‌ சொல்லி வஞ்சித்துவிடுவான்‌. 1 சாமு 
2:12-17ல்‌ ஏலியின்‌ புத்திர்களான ஓப்னியும்‌, பினெகாசும்‌ இதைத்தான்‌ 
செய்தார்கள்‌. காணிக்கைகளை பலவந்தமாக எடுத்துக்‌ கொண்டார்கள்‌; 
அவர்களுக்கு அடியாட்களும்‌ இருந்தார்கள்‌. ஊழியக்காரன்‌ இடும்‌ 
சாபம்‌ தன்‌ மேல்‌ பலித்துவிடுமோ? என்ற பயத்தில்‌ பல பேதைகள்‌ 
பயந்துபோய்‌ காணிக்கைச்‌ செலுத்துகிறார்கள்‌. இல்லையென்றால்‌ பசப்பு 
மொழிகளும்‌ பலமடங்கு திரும்பக்கிடைக்கும்‌ என்ற தந்திரசாட்சிகள்‌ 
சிலரை திக்குமுக்காடச்‌ செய்துவிட்டபோது இழக்கச்‌ செய்தது. 
இதனால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ எத்தனைபேர்‌? 

“மணப்பூர்வமாய்‌ (யாத்‌ 25 :1) உற்காகமாம்‌ கொக்கும்‌ 
கார்யங்கண்‌. (1 கொரி. 9:7) என்பது முற்றிலும்‌ இன்றைக்கு 
மறக்கடிக்கப்‌ படுகின்ற ஒன்று. 

2) மற்றவர்களுடைய உ.மைப்ப்ண்‌ பலனை தனதாக்க்க்‌ 
கொண்டு ௧௧ போகத்தில்‌ வாழ்பவன்‌ கெொ௱ண்ணைக்க௱றனணே, (நீதி 
28:24) அது பிள்ளையானாலும்‌ சரியே. ஏழைகளின்‌ காணிக்கைதனை 

உல்லாசமாய்‌ வாழ்வதற்கு செலவழிக்கும்‌ எந்த மனிதனும்‌ இந்தவகை 
யுத்த சத்தம்‌ 2 ஆகஸ்ட்‌ 2011 


று அன்பின்‌ மடல்‌ | 


யினைச்‌ சார்வான்‌, அல்லவா! 


33 கொள்னைக்காரர்கள்‌ தங்களை யார்‌ என்று காட்டிக்‌ 
கொருக்காவண்ணம்‌ 'முகமூடி அணீந்தீருப்பர்‌. அவர்களுடைய 
சயருபத்தீனை மற்றவர்கண்‌ கண்டு கொள்ளக்கூடாது என்பதில்‌ 
மகவும்‌ கவனமாய்‌ இருப்பார்கள்‌. கூடவே தங்கள்‌ தடயங்களை 
வைத்து யாரும்‌ தங்களை பின்‌ தொடர்ந்து அடையாளம்‌ கண்டு 
கொள்ளாதபடி எச்சரிக்கையாய்‌ இருப்பார்கள்‌. “வெளியரங்கமாக 
தங்களுடையவைகளை காண்பிக்கத்தக்கவனும்‌ என்ற நபரும்‌ இந்த 
ரகத்தில்‌ தான்‌ காணப்படுவர்‌. (Transparent) 

4) கொள்ளைக்காரன்‌ மற்றவர்களுடைய இழப்பில்‌ தன்‌ சுகத்தை 
மேன்மைப்படுத்த நினைப்பவன்‌. அவன்‌ ராஜாவாக இருந்தாலும்‌ 
அதனையேதான்‌ செய்வான்‌ என்பதனை உணாத்துவிக்கும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு ராஜா வேண்டும்‌ என்ற ஜனத்தினைப்‌ பார்த்துச்‌ 
சொன்ன வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌. (1 சாமு 8:11-18) அவன்‌ 
நல்லவைகளை எடுத்துக்‌ கொள்வான்‌........ வைத்துக்‌ கொள்வான்‌ 
என்பதே ஆண்டவரின்‌ கணிப்பு. 

5) கொண்ளைக்காறண்‌ கணக்கீல்‌ இல்லாதஏரானமாட 
பயொருண்கணையரம்‌ பணத்தீனையும்‌ வைத்தீருப்பாண்‌: இதனை 
“கறுப்புப்பணம்‌” என்று இந்த நாட்களில்‌ சொல்லுகிறோம்‌. கறுப்புப்பணம்‌ 
இன்றைக்கு எவ்வளவு உள்ளது இந்த தேசத்தில்‌ என்பதினை 
கணக்கிடவும்‌ கூடாத நிலை (ரூபாய்‌ 318 இலட்சம்‌ கோடிகள்‌ 
என்கின்றனர்‌ சில்‌) ஆனால்‌ கணக்கில்‌ வராத பணம்‌ எதுவும்‌ 
கறுப்புப்பணமே. அதனை வைத்திருப்பவர்களைக்‌ கொள்ளைக்காரர்கள்‌ 
என்றுதானே நாம்‌ அழைக்க வேண்டும்‌. 

6) தங்களிடம்‌ உள்ளதனை யாராவது அறிய முற்படும்‌ 
போது இந்த கொள்ளைக்காரர்கள்‌ தங்களுடைய ச௪ாதுரீயத்தீனால்‌ 
அப்படிப்பட்டவர்களின்‌ வாயை மூடுவதற்கு கொஞ்சம்‌ எலும்பை எடுத்து 
எறிய அஞ்ச மாட்டார்கள்‌. 

7) இவர்களுடைய தாக்குதலால்‌ தாக்கப்பரும்‌ நபர்ண்‌ 
நலனைக்‌ குற்த்தூக்‌ கொஞ்சமும்‌ கவலைக்‌ கெ௱ண்ணாதவர்கள்‌. நல்ல 
சமாரியன்‌ உவமையில்‌ அந்த கள்வன்‌ செய்தது என்ன? “வஸ்திரங்களை 
உரிந்து கொண்டு, அவனைக்காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுப்‌ போனார்கள்‌” 
(லூக்‌10:30) கொள்ளைக்காரரின்‌ ஆலோசனையை சாலோமோன்‌ 
சொல்கிறான்‌. “இரத்தஞ்‌ சிந்தும்படி பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை 
முகாந்தரமின்றிப்‌ பிடித்து, பாதாளம்‌ விழுங்குவது போல்‌ விழுங்குவோம்‌....... 
முழுமையும்‌ விழுங்குவோம்‌” (நீதி 1:11,12) அதனைப்பற்றி அவர்களுக்குக்‌ 
கவலையிருக்கப்‌ போவதில்லை. 

இன்றைய அநேகக்‌ காணிக்கை வசூல்‌ முறைகள்‌ ஆவிக்குரிய 
உலகில்‌ இப்படியே காணப்படுவதினால்‌ கவலை நம்மை மேற்கொள்கிறது. 


ஆகஸ்ட்‌ 2011 3 யுத்த சத்தம்‌, ad 


| அன்பின்‌ மடல்‌] 

இது இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ மத்தியிலும்‌ நடந்ததனைக்‌ கண்ட 
ஆண்டவர்‌ ஓசியா தாக்கதரிசியின்‌ மூலம்‌ அவைகளை விவரிக்கும்‌ 
வண்ணம்‌ “சீகேமுக்குப்‌ போகிற வழியிலே கெ௱லை செய்க்ற 
ஆசார்யர்‌ன்‌ கூட்டம்‌ காத்தீருக்க்றது. தோஷமான காரியங்களையே 
செய்கிறார்கள்‌” (ஓசி 6:9) என்கிறார்‌. 

கூடவே தீர்க்கதரிசி! தன்‌ வழிகளெல்லாம்‌ குருவ 
படிக்க்றவனுடைய கன்னீயாகவும்‌ தன்‌ தேவனுடைய ஆலயத்தின்‌ 
பகையாளியாகவும்‌ இருக்கிறான்‌” (ஓசி 9:8) என்றும்‌ புலம்புகிறார்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இதனைக்‌ கண்கூடாகக்‌ கண்ட 
காத்தரும்‌ முதலாவது ஆலயத்தின்‌ சுத்திகரிப்பை நிகழ்த்திவிட்டு “என்‌ 
பிதாவின்‌ வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள்‌” என்றவர்‌ (யோவான்‌ 
2:16) அதனையே மீண்டும்‌ செய்ய சொன்ன போது “என்னுடைய ஜெப 
வீட்டை நீங்கண்‌ கண்ணர்‌ கூகையாக்கீனீர்கண்‌”, என்றுக்‌ குற்றம்‌ 
சாட்டுகிறார்‌ (லூக்‌ 19:4) எரேமியா மூலம்‌ எச்சரித்தும்‌ (எரே 7:11) அது 
இயேசுவின்‌ காலத்தில்‌ நடைபெறுகிறது; அவர்‌ அழாமல்‌ என்னச்‌ செய்வார்‌. 
(லூக்‌ 19:41) 

கள்ளருடைய கூடாரத்தில்‌ செல்வம்‌ உண்டு (யோபு 12:6) 
அதனைக்‌ கண்டு நாம்‌ அவர்களைக்‌ கர்த்தா ஆசீர்வதிக்கிறார்‌ என்று 
கணக்கிட கூடாது. 


இந்த கொள்ளைக்காரர்‌ கூட்டத்தில்‌ வேசிக்கள்ளர்களும்‌ அடங்குவர்‌. 

(எபி 13:4) மேற்சொன்ன 7 உண்மைகளும்‌ கொள்ளையரைப்பற்றியது. 
இவர்களுடைய வாழ்விலும்‌ பொருந்தும்‌. மற்றவனுடைய 
மனைவியை திருட்டுத்தனமாக எடுத்துக்‌ கொண்டவர்‌ எத்தனை 
போ? தனக்கு நியமிக்கப்படாதவனை  தீட்டுப்படூத்த நினைப்போர்‌ 
திருமண உறவுக்கு வெளியே சிற்றின்பம்‌ அனுபவிக்கத்‌ துடிப்போரும்‌ 
ஈடுபடுவோரும்‌ எத்தனை போர்‌. ஆகையால்தான்‌ ஆண்டவரும்‌ 
அப்படிப்பட்டவர்களை நியாயம்‌ விசாரிப்பார்‌ என்று கூறியிருக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட கொள்ளைக்காரரும்‌ இன்றைய ஆவிக்குரிய உலகில்‌ 
சுற்றித்திரிகின்றா ரே. 

தீருடர்கள்ண்‌ சொற்களைப்‌ பார்த்தால்‌ வெனீப்படையாக 
அவர்களண்‌ நண்மை செய்வது போலவும்‌ காட்ச்யணீக்கலாம்‌ 
(Language of a thief); யோவான்‌ 12:6 அதிகாரத்தில்‌ 
அப்படிப்பட்டவர்களையும்‌ ஆவியானவர்‌ அடையாளம்‌ காட்டிக்‌ கொடுக்கத்‌ 
தவறவில்லை. “அவருடைய சீஷரில்‌ ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து 
இந்தத்‌ தைலத்தை முந்நூறு பணத்திற்கு விற்று தரித்திரருக்குக்கொடாமல்‌ 
போனது என்ன?” என்றான்‌. அவன்‌ தரீத்தீரனைக்‌ குறீத்துக்‌ கவலைப்பட்டு 
இப்படிச்‌ சொல்லாமல்‌ அவண்‌ தீருடனானயபடிய்னால்‌ இப்படிச்‌ 
சொன்னான்‌. (வச: 4-6 

அநேகர்‌ இப்படிப்பட்டவர்களால்‌ ஏமாற்றப்பட்டு 
கொள்ளையாடப்படூகிறார்கள்‌. அவனையும்‌ வேதம்‌ “கொள்ளையன்‌' 
என்றே கூறுவதனை கவனியுங்கள்‌. 


டயுத்த சத்தம்‌ 68 4 ஆகஸ்ட்‌ 2011 


று அன்பின்‌ மடல்‌ | 
ஆனால்‌ ஆபத்து என்னவெனில்‌ ஆண்டவர்‌ 
அப்படிப்பட்டவர்‌ கணை ஆதர்ப்போறைப்பார்‌் த்து என்ன 
சொல்க்நூரர்‌ எண்பதனைக்‌ கண்டால்‌ அத நமக்கு 
ஆச்சர்யத்தையும்‌ அதர்ச்சியையும்‌ தரும்‌. 

“நீ திருடனை காணும்‌ போது அவனோடு ஒருமித்துப்போகிறாய்‌” 
என்று இவர்களை ஆதரிப்போரை “துன்மார்க்கன்‌” என்று அழைக்கத்‌ 
தயங்கவில்லை (சங்‌ 50:16,18) எத்தனை பயங்கரமானக்‌ குற்றச்சாட்டு 
என்பதனை பாருங்கள்‌. நீங்கள்‌ இப்படிப்பட்டவர்களுக்கு விலகவேண்டும்‌ 
என்பதனை விளக்கவே எழுதினேன்‌. 

“எங்கள்‌ ஊழியத்தினாலே சேர்க்கப்படும்‌ இந்த மிகுதியான 
தர்மபணத்தைக்‌ குறித்து ஒருவனும்‌ எங்களைக்‌ குற்றப்படுத்தாதபடிக்கு 
நாங்கள்‌ எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல 
மனுஷருக்கு முன்பாகவும்‌ யோக்கியமானவைகளைச்‌ செய்ய நாடு 
கிறோம்‌” (11 கொரி 8:20,21) என்ற பவுலின்‌ வார்த்தைகளை 
நினைவுகூர்ந்து தங்கண்‌ கணக்க்ணை உங்களுக்குக்‌ காட்ட 
வல்லவர்‌கனையே ஆதரியுங்கள்‌. 


உண்மையாய்‌ காரியங்கள்‌ நடப்பிப்பவர்களையும்‌ உத்தமமாய்‌ 
தங்கள்‌ கணக்குகளை உங்களுக்குக்‌ காட்டக்‌ கூடியவர்களையுமே 
ஆதரியுங்கள்‌. 

உலகின்‌ பல சபைகளிலும்‌ தன்னுடைய சாட்சிகளைக்‌ கூறி, 
(அநேகம்‌ அவைகளின்‌ கட்டுக்‌ கதைகள்‌) அநேகரை பிரமிக்க வைத்து 
பின்னர்‌, கூட்டத்தில்‌ எனக்கு ஆண்டவர்‌ உடனடி தேவையான பல 
லட்சங்களைக்‌ கொடுக்கக்‌ கூடியவர்கள்‌ இந்த கூட்டத்தில்‌ இருக்கிறார்‌ என்று 
கூறுகிறார்‌ என கூறி, ஒரு லட்சம்‌ கொடுக்கிறவர்கள்‌ இத்தனை பேர்‌ உண்டு 
எழுந்திருங்கள்‌ என்று எழுப்பி விட்டு பணத்தை கரந்து செல்லுபவர்களை 
நான்‌ அறிவேன்‌. பேதையர்கள்‌ பலர்‌ இப்படிக்‌ கொள்ளையாடப்பட்டார்கள்‌. 
இவரை பீரபல போதகர்களும்‌ அங்க்கர்த்து அற்முகப்பருத்திணர்‌. 
ஆனால்‌ இந்த ஆவிக்குரிய கொள்ளையர்களை அடையாளம்‌ கண்டு 
கொண்டோர்‌ மிகச்சிலரே. அவருடைய  தாக்கதரிசனங்களில்‌ 95% 
நிறைவேறாதவைகளே! ஆவிக்குரிய முகமூடி அணிந்த இவர்களை காண 
நம்முடைய கண்களில்‌ தேவன்‌ கலக்கம்‌ போடுவாராக. (வெளி 3:18) 

“தருடண்‌' தந்திரமாக, மற்றவர்கள்‌ காணக்கூடஈதயடி 
வருகிறான்‌. கொள்னைக்காரன்‌ தண்‌ பலத்தை (Pow- 
6) உ.பயமோகப்பருத்திவருகிறாண்‌. எந்தவீதத்தில்‌ வந்தாலும்‌ 
அவனை அடையாளம்‌ காணவேண்டியத நமது கடமை. 


நம்மைக்குறித்து (ஆவிக்குரியவ்களை) புறஜாதியினரும்‌ 
சாட்சி கொடுக்க வேண்டும்‌. ஆனால்‌ மாறாக இன்று நடைபெறுகிறது. 
சாட்சிதனை இழந்த ஊழியங்கள்‌ ஊழியர்கள்‌ எத்தனை! எத்தனை! 
மேலும்‌ மேலும்‌ பெருகிக்‌ கொண்டேதான்‌ வருகிறது. தேவஜனங்கள்‌ 
விழிப்போடு இருக்கவேண்டிய நேரம்‌ இது விசேஷமாய்‌ காவற்காரர்கள்‌ 


ஆகஸ்ட்‌ 2011 5 யுத்த சத்தம்‌ Fd 


று அன்பின்‌ மடல்‌ | 

என்று அழைக்கப்படுவோர்‌ இதில்‌ அதிக கவனம்‌ செலுத்தவேண்டும்‌ 
அல்லவோ! தேவன்‌ தாமே உங்கள்‌ கண்களைத்திறந்து கவனமாய்‌ 
இருக்க உதவுவாராக. 

எத்தியோப்பியா, ஐரோப்பா, கனடா ஊழியங்களில்‌ தேவகரம்‌ 
வெளிப்பட்டது. ஜனங்கள்‌ வசனத்திற்குத்‌ தாகமாய்‌ இருப்பதினையும்‌, 
வசனத்திற்கு ஒப்புக்‌ கொடுத்ததனைக்‌ (கண்ணீரோடு) காண கர்த்தர்‌ 
கிருபை செய்தார்‌. தொடர்‌ பிரயாணங்கள்‌, ஊழியங்களைக்‌ காத்தரே 
பொறுப்பெடுத்துக்‌ கொண்டார்‌. உங்கள்‌ ஜெபங்களுக்கு நன்றி. 


மழைக்காலம்‌ என்றதினால்‌ வெளி ஊழியங்கள்‌ பணித்தளங்களில்‌ 
கொஞ்சம்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. ஆயினும்‌ ஊழியர்கள்‌ உற்சாகமாய்‌ 
ஊழியம்‌ செய்கின்றனர்‌. ஆகஸ்டு 13 மற்றும்‌ 14 தேதிகளில்‌ 
டேராடூனில்‌ நம்முடைய பொ௱துக்குழுவும்‌, செயற்குழுவும்‌ கூடி 
அநேகக்‌ காரியங்களைச்‌ சிந்திக்கிறது; ஜெபியுங்கள்‌. 

கள்ளர்கள்‌ பரவி அங்கும்‌ இங்கும்‌ 

கர்த்தரின்‌ வார்த்தையைப்‌ புரட்டுகின்றனர்‌ 

கருத்துடன்‌ கவனித்தால்‌ கண்டு பிடிக்கலாம்‌ 

கரிசனை மிக்கோர்‌ எழும்புவீ்‌ 


கொள்ளையர்கள்‌ மாறுவேடத்திலும்‌ 
கொதித்தெழுவதின்‌ மூலமும்‌ வெளிப்படுகின்றனர்‌ 
கொடூங்கள்‌ என்பதே அவர்களின்‌ முழக்கம்‌ 
கொள்ளையடிப்போரை அடையாளம்‌ காண்பீர்‌ 


ருடர்கள்‌ நடமாடூகின்றனர்‌ ஜாக்கிரதை 
ருவசனத்தினையேத்‌ திரித்துக்‌ கூறி வஞ்சிக்கின்றனா்‌ 
ருப்ப வேண்டிய ஜனத்தை திகைக்க செய்கின்றனர்‌ 
ருடரோடு துன்மார்க்கராய்‌ நாம்‌ மாறலாகாதே 


ருச்சபையே விழித்திரு முழக்கமிடு 
க்கெட்டும்‌ அவர்‌ நாமம்‌ தொனிக்கட்டும்‌ 
ருத்திய வழியில்‌ நடந்திடும்‌ கூட்டம்‌ 
சையெங்கும்‌ தீவிரப்படட்டும்‌ 


ESS ௧௧5௧ 


அன்பரின்‌ அறுவடைப்‌ பணியில்‌ 
அன்பு ௮கோதரன்‌ 


D.அகஸடின்‌ ஜெபக்குமார்‌ 


பத சத்தம்‌ 6% 6 ஆகஸ்ட்‌ 2011 


॥ செய்தி | 


பீன்மாற்றத்திற்குப்‌ பரிகாரம்‌ 


சகோ. 0.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


ரூத்‌ புத்தகம்‌ ஒரு சாதாரண மோவாபிய பெண்ணை குறித்ததாக 
இருந்தாலும்‌, அவள்‌ சரித்திரத்தை மாற்றக்‌ கூடியவள்‌. தேசங்களை அசைக்கக்‌ 
கூடியவள்‌. அவள்‌ தன்னுடைய தீர்மானத்தின்‌ நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கை 
நிலையை மட்டூமல்ல மற்றவர்களை பாதிக்கக்கூடியவளாக இருந்தாள்‌ என்பதை 
இந்த புத்தகத்தில்‌ நாம்‌ காணமுடியும்‌. 


நியாயாதிபதிகள்‌, நியாயம்‌ விசாரித்துவரும்‌ நாட்களில்‌, தேசத்திலே 
பஞ்சம்‌ உண்டாயிற்று; அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌ 
ஊரானாகிய ஒரு மனுஷன்‌ தன்‌ மனைவியோடும்‌ இரண்டு குமாரரோடுங்கூட 
மோவாப்‌ தேசத்திலே போய்ச்‌ சஞ்சரித்தான்‌. அந்த மனுஷனுடைய போர்‌ 
எலிமெலேக்கு, அவன்‌ மனைவியின்‌ பேர்‌ நகோமி, அவனுடைய இரண்டு 
குமாரரில்‌ ஒருவன்‌ பேர்‌ மக்லோன்‌, மற்றொருவன்‌ பேர்‌ கிலியோன்‌; யூதாவிலுள்ள 
பெத்லெகேம்‌ ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள்‌ மோவாப்தேசத்திற்குப்‌ 
போய்‌, அங்கே இருந்து விட்டார்கள்‌. (ரூத்‌ 1:1-2) 


நியாயாதிபதிகளின்‌ நியாயம்‌ 


எத்தனை ஆண்டுகள்‌ மாறிப்போன கடந்து போன ஒரு பெண்ணின்‌ 
வாழ்க்கையில்‌ நடந்தது எப்படி எங்களுக்கு பலிக்கும்‌ என நீங்கள்‌ நினைக்கலாம்‌. 
இது எப்படி நமது வாழ்க்கைக்குப்‌ பொருந்தும்‌ என்கிற கேள்வியும்‌ தோன்றலாம்‌. 
காலங்கள்‌ மாறினாலும்‌, சாதனங்கள்‌ மாறினாலும்‌ உலகமே ஒரு சிறிய கிராம 
மாக மாறியிருக்கிற பொல்லாத காலங்களிலே நாமும்‌ வந்திருக்கிறோம்‌. நேற்று 
படித்தவைகள்‌ இன்று இல்லை, நேற்று உபயோகப்பட்ட கம்ப்யூட்டர இன்று 
உபயோகப்படாத காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு குடும்பத்தை 
சுற்றி சம்பவித்த இந்த நிகழ்வு எப்படி பொருந்தும்‌ என்கிற கேள்வி நமக்கு 
உண்டாகலாம்‌. அன்று நடந்த காரியங்கள்‌ இன்றும்‌ நடக்கிறது என்று நான்‌ 
உங்களுக்கு சொல்லமுடியும்‌. 


நியாயாதிபதிகள்‌ நியாயம்‌ விசாரித்த நாட்களில்‌ சம்பவித்த ஒரு 
சம்பவத்தைத்‌ தான்‌ ரூத்தின்‌ புத்தகம்‌ நமக்கு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள்‌ 
நியாயம்‌ விசாரித்துவந்த நாட்கள்‌ எப்படிப்பட்டதென்று நாம்‌ அறிந்துகொண்டால்‌, 
அன்றைய நாட்களில்‌ நடந்த காரியங்களும்‌ இன்றைய காரியங்களிலும்‌ 
வித்தியாசம்‌ இல்லை என்று நாம்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 


நியா 17, 18, 21 அதிகாரங்களை நீங்கள்‌ வாசித்துப்‌ பார்த்தால்‌ 
நியாயாதிபதிகள்‌ நாட்களில்‌ நியாயம்‌ எப்படி இருந்தது என்பதை நீங்கள்‌ 
நன்றாக புரிந்து கொள்ள்கள்‌. கொலை, கொள்ளை, கடத்தல்‌, மாற்றாருடைய 
மனைவியை எடுத்துக்‌ கொண்டு ஓடுவது, அவளை துன்பப்படுத்துவது, விக்கிரக 
ஆராதனை, வீட்டுக்கு வீடு குலதெய்வங்கள்‌, தேவ மக்களுக்கிடையிலும்‌ 
பாதகங்கள்‌, லஞ்சங்கள்‌ என்றெல்லாம்‌ அந்த அதிகாரங்களிலே நாம்‌ _ 


| செய்தி | 

காணலாம்‌. கடத்தலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரை இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ சேர்ந்து அவர்களுடைய குடும்பங்களை 
அழித்து விட்டார்கள்‌. 600 ஆண்களை தவிர மற்றவர்கலெல்லாம்‌ அழிக்கப்பட்ட 
நிலையிலே பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கு யாரும்‌ பெண்கொடூப்பதில்லை என்ற 
சபதமும்‌ எடுத்தார்கள்‌. இப்படிப்பட்ட நேரத்திலே சகோதர பாசம்‌ அவர்களுக்கு 
வருகிறது. அய்யோ தன்னுடைய சகோதரனுக்கு பெண்‌ கொடூப்பதில்லையென்று 
தூமானித்துவிட்டோமே இப்பொழுது அவர்கள்‌ எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள்‌. 
அவர்களுடைய கோத்திரம்‌ அழிந்து போகுமே என்று சொல்லி அவர்களை 
அழித்து பெண்களை கடத்தி சென்று உங்களுக்கு மனைவியாக்கி கொள்ளுங்கள்‌ 
என்று சொல்லுகிற அப்பத்தமான காரியங்கள்‌ அன்று எப்படி இருக்கிறதோ 
இன்றைக்கும்‌ அப்படியே இருக்கிறது. கடத்தலை அன்று அவர்கள்‌ செய்தார்கள்‌. 
இன்றைக்கும்‌ அது வியாபாரமாக மாறுகின்ற பொல்லாத நாட்களில்‌ நீங்களும்‌, 
நானும்‌ நிற்கிறோம்‌. 

என்னோடு கூட ஊழியம்‌ செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய 
3 வயது பாலகனை கடத்தி சென்றார்கள்‌. மாலை 7 மணியளவில்‌ தாய்‌ 
உணவருந்திக்‌ கொண்டிருந்த போது துப்பாக்கி ஏந்திய 7 நபர்கள்‌ உள்ளே 
வந்தார்கள்‌, ஊழியக்காரர்‌ உள்ளே ஜெபித்துக்‌ கொண்டிருந்தவர்‌ தாயின்‌ சத்தம்‌ 
கேட்டு. என்‌ பிள்ளையை என்ன செய்கிறீர்கள்‌ என்று வெளியில்‌ வந்தார்‌. அவர்கள்‌ 
8 மாதங்களுக்கு முன்பு தான்‌ பீகாருக்கு வந்திருந்தார்கள்‌. 3 வயது பாலகன்‌ 
ஓரே மகன்‌ கடத்தப்பட்டபோது, தந்தை பின்னதாக ஓடியதால்‌ அவரையும்‌ 
பிடித்துக்கொண்டு போனார்கள்‌ மனைவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. 
மற்ற ஊழியர்கள்‌ ஓடி வந்தார்கள்‌. ஆனால்‌ துப்பாக்கி ஏந்திய அவர்களை எதிர்க்க 
அவர்களுக்கு கூடாதிருந்தது. 25 பேர்‌ வந்திருந்தார்கள்‌ துப்பாக்கிகளுடன்‌, 
எப்படி சந்திப்பது என்று தெரியவில்லை. தகப்பனையும்‌ மகனையும்‌ 
இழுத்துக்‌ கொண்டு போனவர்கள்‌, சிறிது தூரம்‌ போனவுடன்‌ தகப்பனிடம்‌ 
குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக 50 லட்சம்‌ ரூபாயுடன்‌ ஆயத்தமாயிரு அப்பொழுது 
பிள்ளை கிடைக்கும்‌ என்று கூறி 2 அடி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள்‌. எனக்கு 
தொலைபேசியில்‌ அழைப்பு வந்தது, உடனே சம்பவ இடத்தில்‌ சென்று நான்‌ 
பார்த்தேன்‌. அந்த ஊழிய தம்பதிகளை நான்‌ பார்த்த போது அவர்கள்‌ முகத்தில்‌ 
கலக்கம்‌ இல்லை. ஒரே பிள்ளைளை எடுத்து கொண்டு போன கலக்கமில்லை. 
இரவிலே கொஞ்சம்‌ தேடி பார்த்தோம்‌. போலீஸ்‌ வந்தது ஆனால்‌ ஒன்றும்‌ 
முடியவில்லை. மறுபடியும்‌ தொலைபேசி வந்தது. அப்பொழுது அவர்‌ சொன்னார்‌ 
அண்ணன்‌ காணிக்கை பணத்தில்‌ ஒரு ரூபாய்‌ கூட கொடுத்து என்‌ பிள்ளையை 
மீட்க நான்‌ விரும்பவில்லை. பிள்ளை போனாலும்‌ பரவாயில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தருகிற காணிக்கையில்‌ ஒரு ரூபாயும்‌ வீணாகக்‌ கூடாது; கர்த்தர்‌ 
என்‌ பிள்ளையை பாதுகாத்தால்‌ பாதுகாக்கட்டூம்‌ என்று என்னுடைய பிள்ளை 
போனால்‌ கூட எனக்கு பரவாயில்லை, உடன்‌ ஊழியக்காரருடைய பிள்ளை 
கடத்தப்பட்டு விட்டதே என்று தேட ஆரம்பித்தேன்‌. உலகம்‌ முழுவதும்‌ 
ஜெபித்தார்கள்‌. அநேக தேவ மக்கள்‌, தெரிந்தவர்கள்‌, தெரியாதவர்கள்‌ 
யாவரும்‌ ஜெபித்தார்கள்‌. பதட்டம்‌ மற்றவர்களுக்கு இருந்தது. பெற்றோர்களுக்கு 
இல்லை கர்த்தா கிரியை செய்வாரென்று 8வது நாளில்‌ அவர்கள்‌ பிள்ளையை 
கொண்டுவந்த விட்டார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌. 
அல்லேலூயா! 


இன்றைய சூழ்நிலைக்கும்‌, அன்றைய சூழ்நிலைக்கும்‌ வித்தியாசம்‌ இல்லை 
என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. ஏதோ பயமுறுத்துகிற செய்தியல்ல, 
இப்படிப்பட்ட பீகாரே அப்படியிருக்குமானால்‌, அன்று நியாயாதிபதிகள்‌ நியாயம்‌ 
_ விசாரிக்கிற காலத்தில்‌ 600 பெண்கள்‌ கடத்தப்பட்டதில்‌ ஆச்சரியமில்லை, 
யுத்த சத்தம்‌ எ 8 ஆகஸ்ட்‌ 2011 


ற செய்தி | 
பெத்லகேமியனாகிய ஒரு மனிதன்‌ தன்னுடைய மாமன்‌ வீட்டுக்கு வாக்‌ 
போகிறான்‌. ஏனென்றால்‌ அவன்‌ ஆசாரியன்‌. அவன்‌ லேவியன்‌ பிரித்தெடுக்கப்பட்ட 
ஜனம்‌. ஆனால்‌ அவருடைய மனைவியோ வேறொருவர்‌ மேல்‌ மோகம்‌ கொண்டாள்‌. 
விபச்சாரம்‌ செய்தாள்‌. ஆதலால்‌ இருவருக்கும்‌ சண்டை வந்தது. அவள்‌ அப்பா 
வீட்டுக்கு புறப்பட்டுப்‌ போனாள்‌. இதுவும்‌ சாதாரணம்‌ தானே. 

ஒரு நாள்‌ இரவு 12 மணிக்கு இளைஞர்‌ ஒருவர்‌ வந்தார்‌, துடிப்பானவர்‌, 
காத்தருடைய பிள்ளை, தேவ சத்தத்தை தெளிவாக கேட்கிறவர்‌ என்னிடம்‌ 
சொன்னார்‌ உங்களை பார்க்க நான்‌ ஏங்கிக்‌ கொண்டிருந்தேன்‌ என்று. அவர்‌ 
என்னிடத்தில்‌ அண்ணன்‌ எனக்கு இரண்டு பிள்ளைங்க இருக்காங்க; என்னுடைய 
மனைவி என்னுடைய டிரைவருடன்‌ கள்ளத்‌ தொடர்பு வைத்திருந்தாள்‌, நான்‌ 
கையும்‌ களவுமாக பிடித்து விட்டேன்‌. அப்படி பிடித்தபின்‌ ஒரு நாள்‌ இரவு 
நானும்‌ என்‌ மனைவி பிள்ளைகளும்‌ படூத்திருக்கும்‌ போது, அவளிடம்‌ கேட்டேன்‌ 
இந்த பிள்ளைகளுக்காவது நீ அம்மாவாக இருக்க ஆயத்தமா என்று சொல்‌. 
மனைவியாக இருக்க வேண்டும்‌ என்று அவசியமில்லை. தேவனுடைய 
ஆலயத்திலே சுகத்திலும்‌, துக்கத்திலும்‌, வாழ்விலும்‌, தாழ்விலும்‌, மரணம்‌ நம்மை 
வேறு பிரிக்கும்‌ வரை உனக்கே என்று வாக்குறுதியளித்திருந்தேன்‌. நான்‌ தேவனு 
டைய பிள்ளை, நீ கள்ள உறவு வைத்திருப்பது அறிந்தும்‌ நான்‌ உன்னை 
தள்ளி விடவில்லை, என்‌ சுண்டு விரலும்‌ தொடாதபடி நான்‌ என்னை காத்துக்‌ 
கொள்வேன்‌. நான்‌ வாலிபன்‌ தான்‌, ஏராளமாய்‌ சம்பாதித்தவன்‌ தான்‌, பெரிய 
வீட்டை கட்டியிருக்கிறேன்‌. ஆனால்‌ நீ இந்த பிள்ளைகளுக்கு தாயாகயிருப்பாயா 
என்று கேட்டேன்‌. அப்பொழுது அவள்‌ நான்‌ அவனோடு வாழவே விரும்புகிறேன்‌ 
என்று சொன்னாள்‌. வீட்டிலே வேலைக்காரர்களையும்‌ வாகனங்களையும்‌ 
வைத்திருப்பவர்‌ ஒன்றிலும்‌ குறை வைக்காதவர்‌. இப்படிப்பட்டவரை விட்டூ டிரைவ 
ரோடு போய்‌ விட்டாள்‌. அவன்‌ சொன்ன நிகழ்ச்சிகள்‌ என்னை துக்கப்படுத்தியது. 
நான்‌ சொல்ல விரும்புவதெல்லாம்‌ இன்றைக்கும்‌ இந்த நிலை மாறவில்லை 
என்று தான்‌. 


ஒருமுறை என்னை தேடி பணம்‌ படைத்த வாலிபர்‌ ஒருவர்‌ வந்தார்‌. 
நோத்தியானவர்‌, தன்னுடைய வியாபார ஸ்தலத்திலே மணிக்கணக்காக 
வேதத்தை படிப்பவர்‌. தேவனுடைய பிள்ளை, நண்பர்களை வெளியே நிறுத்தி 
விட்டு பேச வாய்ப்பு கேட்டார்‌. என்னுடைய 3 பிள்ளைகளையும்‌ விட்டூவிட்டு 
என்னுடைய மனைவி 6 மாதங்களுக்கு முன்னரே தாய்‌ வீட்டுக்கு போய்‌ 
விட்டாள்‌. அவளுக்கு மற்றவர்களோடு தொடர்பு வந்துவிட்டது. இப்போது 
வக்கீல்‌ நோட்டீஸ்‌ வந்திருக்கிறது. 20 லட்சம்‌, ஒரு வீடு கார்‌ வேண்டும்‌ என்று. 
எப்பொழுது பணத்தை தருவாய்‌ என்று கேட்கிறாளே தவீர என்‌ பிள்ளைகள்‌ 
எப்படியிருக்கிறார்கள்‌ என்று கேட்கவில்லை. 


இதே காரியத்தை தான்‌ லேவியனாகிய ஒருவனுடைய மனைவியும்‌ செய்தாள்‌. 
விபச்சாரம்‌ செய்ததும்‌ போதாதென்று தாய்‌ வீட்டுக்கு போய்‌ விட்டாள்‌. இவனுக்கு 
மனதுக்கு பிடிப்பில்லை. ஆகையால்‌ அவளுக்கு நயங்காட்டி அழைத்து வரும்படி 
மாமனார்‌ வீட்டுக்கும்‌ போனான்‌. மாமனார்‌ அவனை சாப்பிட்டு தங்க வைத்தார்‌; 
அவனை விடவில்லை, சாயங்கால வேளையில்‌ தன்‌ மனைவியை கூட்டிக்கொண்டு 
பிரயாணப்பட்ட அவன்‌ இராத்தங்க ஒரு கிழவனுடைய வீட்டிலே தங்கும்‌ படியாக 
நேரிட்டது. அங்கே இஸ்ரவேலர்‌ தேவ ஜனமென்று சொல்லப்பட்டவர்கள்‌ அந்த 
வீட்டை சூழ்ந்து கொண்டு புதிதாய்‌ வந்த அந்த மனிதனை வெளியே விடூ; நாங்கள்‌ 
அவனோடு ஆண்புணர்ச்சி செய்ய வேண்டும்‌. ஆனால்‌ அந்தக்‌ கிழவனோ இந்த _ 
ஆகஸ்ட்‌ 2014 9 யுத்த சத்தம்‌” 


செய்தி | 

மனிதனை ஒன்றும்‌ செய்யாதீாரகள்‌. இவளை என்‌ மகளை கொண்டு போங்கள்‌ 
என்று கூறுகிறார்‌. என்ன அப்பா, எத்தனைதுரோகம்‌, எத்தனை அசுத்தம்‌, 
எத்தனை கேடு, எத்தனை விபச்சாரம்‌. பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுகிற 
தேவ ஜனங்கள்‌ மத்தியில்‌ இந்த பாதகம்‌ இல்லையோ! மனைவிக்கு துரோகம்‌ 
செய்கிற புருஷர்கள்‌ இல்லையோ! 

தேவன்‌ உன்னோடு கூட பபசுகிறார்‌ ஆணையினால்‌ அந்த 
மறுமனையாட்டியை வெளியே எடுத்து விடுகிறான்‌. அவர்கள்‌ இராமுழுவதும்‌ 
அவளை இலட்சையாய்‌ நடத்துகிறார்கள்‌. காலையிலே அவள்‌ செத்துப்‌ 
போனாள்‌. மனைவி செத்து கிடப்பதை பார்த்தவன்‌ அவளை எடூத்து கழுதை 
யின்‌ மேல்‌ சேணம்‌ வைத்து வீட்டுக்கு கொண்டு போய்‌ துண்டு துண்டாய்‌ வெட்டி 
12 கோத்திரங்களுக்கும்‌ அனுப்பி ஒரு பெரிய புரட்சியையே உண்டூபண்ணினான்‌ 
அந்த தேவமனிதன்‌ என்று சொல்லப்பட்டவன்‌. இது தான்‌ நியாயாதிபதிகளின்‌ 
நாட்களில்‌ நடந்தது என்று என்‌ சத்திய வேதம்‌ சொல்லுவதற்கு காரணம்‌ 
மனிதன்‌ மாறவில்லை. உலகத்தில்‌ மனிதனுக்கு மாற்றங்கள்‌ இல்லை. தேவ 
சபைகளுக்குள்ளும்‌ இது காணப்படுகிறது என்றே சொல்லுவேன்‌. 

மீகா அம்மா காசை திருடிவிட்டான்‌; அம்மா சபித்தாள்‌, அம்மா 
சபித்ததும்‌ மீகா காசை திருப்பி கொடுத்து விட்டான்‌; அம்மாவோ மகனே, மகனே 
நீ ஆசீரவதிக்கப்பட்டிருப்பாய்‌ என்றாள்‌. இந்த காசை நீயே வைத்துக்கொள்‌ 
என்றதும்‌ அவன்‌ அதை எடுத்து ஒரு விக்கிரத்தை உண்டுபண்ணி வீட்டிலே 
வைத்தான்‌ அதந்கு ஒரு ஆசாரியனையும்‌ தேடிக்‌ கொண்டான்‌ அன்று எப்படி 
நடந்ததோ அப்படியே தான்‌ இன்றும்‌ நடக்கிறது. 

இப்படி நடந்த இன்னொரு சம்பவத்தைதான்‌ ஆவியானவர்‌ சொல்லுகிறார்‌. 
எலிமெலேக்கு என்றொரு மனிதன்‌ இருந்தானாம்‌. எலிமெலேக்கு என்று சொன்னால்‌ 
“தேவனே என்‌ இராஜா” என்று அர்த்தம்‌. ஆனால்‌ பெயர்‌ மட்டும்‌ தான்‌ அப்படி. 
பஞ்சம்‌ வந்தால்‌ அவன்‌ மோவாபுக்கு போய்விடுவான்‌. மோவாபிலே சஞ்சரித்த 
காரியங்கள்‌ தான்‌ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான்‌ இங்கே பின்மாறிப்‌ போன 
நகோமியை குறித்து எழுதுகிறேன்‌. பின்மாறிப்போன நகோமியை குறித்து 
முதலாம்‌ அதிகாரத்தில்‌ வாசிக்கிறோம்‌. தேவ சமூகத்தை விட்டுப்‌ போய்‌, தேவ 
மக்களின்‌ ஐக்கியத்தை விட்டுப்போய்‌ வாழ்ந்த நகோமியை தேவன்‌ எப்படி 
திரும்பி கட்டினார்‌? எழுப்புதல்‌ என்றாலே திரும்ப கட்டுதல்‌ என்று அர்த்தம்‌. 

புரிந்து கொள்ளாமை 

பின்பு மக்லோன்‌ கிலியோன்‌ என்னும்‌ அவர்கள்‌ இருவரும்‌ இறந்து 
போனார்கள்‌; அந்த ஸ்திரீ தன்‌ குமாரர்‌ இருவரையும்‌ தன்‌ புருஷனையும்‌ இழந்து 
தனித்தவளானாள்‌.(ரூத்‌ 1:5) 

தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌ என்று 
தானாகவே தீர்மானித்து கொண்ட இடத்திற்குப்‌ போனாள்‌. நகோமி என்ற 
பெயருக்கு அர்த்தம்‌ “மனோகரம்‌” அதாவது மகிழ்ச்சி நிறைந்த அழகு. 
அழகானவள்‌ தான்‌, நிறையுள்ளவள்தான்‌ நான்‌ நிறையுள்ளவளாய்‌ போனேன்‌ 
என்று சொன்னால்‌, எதற்கு அங்கே செல்லவேண்டும்‌. குறைவுள்ளவளாக 
ஊரில்‌ சோறு தானியம்‌ கிடைக்குமென்றுதான்‌ அவள்‌ போனாள்‌. ஆனால்‌ 
நிறைவுள்ளவளாய்‌ போனேன்‌ என்று சொல்லுகின்றாள்‌. சிலர்‌ வீணாக தம்பட்டம்‌ 
அடிக்கிறதிலே கில்லாடிகள்‌! யார்‌ தெரியுமா பின்மாறிப்‌ போகிறவன்‌ தன்னுடைய 
குறைகளை புரிந்து கொள்ளாதவன்‌. 

லவோதிக்கேயா சபையின்‌ தூதனுக்கு நீ எழுதவேண்டியது என்ன 
._ வெனில்‌: உண்மையும்‌ சத்தியமுமுள்ள சாட்சியும்‌, தேவனுடைய சிருஷ்டிக்கு 


நி செய்தி | 
ஆதியுமாயிருக்கிற ஆமென்‌ என்பவர்‌ சொல்லுகிறதாவது;(வெளி 3:14) 


லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர்‌ சொல்லுகிற வசனங்‌ 
களை பார்க்கலாம்‌. இந்த சபை பின்மாறிப்‌ போன சபை. அதைக்‌ குறித்து, 
“நீ நிர்ப்பாக்கியமுள்ளவனும்‌, பரிதபிக்கப்படத்தக்கவனும்‌, தரித்திரனும்‌, 
குருடனும்‌, நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல்‌, நான்‌ ஜசுவரியவானென்றும்‌, 
திரவியசம்பன்னனென்றும்‌, எனக்கு ஒரு குறைவுமில்லையென்றும்‌, சொல்லுகிற 
படியால்‌”(வெளி 3:17) என்று வேதத்தில்‌ வாசிக்கின்றோம்‌. 


தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டூ, 
ஆளுகையை விட்டு, தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை விட்டூ பின்மாறிப்‌ 
போனவர்கள்‌. தரித்திரன்‌ என்பதை உணரவில்லை குருடன்‌ என்பதும்‌ புரியவில்லை, 
நிர்வாணியாய்‌ இருப்பதும்‌ தெரியவில்லை. பின்‌ வாங்கிப்‌ போன சபையாகட்டும்‌, 
ஊழியக்காரனாகட்டும்‌, விசுவாசியாகட்டூும்‌ அவர்களுடைய உள்ளான நிலைமை 
புரிந்து கொள்ளாமையே. 


நகோமியானவள்‌ தன்‌ ஊரை விட்டு, நிலத்தைவிட்டு ஏன்‌ 
போனாள்‌? கஞ்சிக்கு இல்லை, ஆனால்‌ சொல்றது எப்படி நிறைவாய்‌ போனேன்‌ என்று, 
அநேகர்‌ இன்று புதுப்பிக்கக்‌ கூடாதபடி போனதற்கு காரணமென்ன? எழுப்புதலை 
பெறாமல்‌ போனதற்கு காரணமென்ன? புரிந்து கொள்ளாமை எங்கே வந்திருக்கிறோம்‌ 
என்பதை புரிந்த கொள்ளாத ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படூதல்‌. நகோமியும்‌ 
அப்படித்தான்‌ அவள்‌ போனாள்‌ புருஷனை இழக்கிறாள்‌, மகனை இழக்கிறாள்‌ 2 
பிள்ளைகளை இழக்கிறாள்‌, செத்து மடிகிறார்கள்‌ ஆனால்‌ பழியை யார்‌ மேல்‌ 
போட்டாள்‌? கர்த்தா என்னை கிலேசப்படுத்தினார்‌ அவர்‌ என்னை சிறுமைப்படுத்தினார்‌! 
பின்மாறிப்போனவன்‌ யாரைக்‌ குற்றம்‌ சொல்லுவான்‌? கர்த்தரையே. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை உனக்கு கேட்கவில்லை. நீ மோவாபுக்கு போகவே கூடாது; அவர்களிலே 
பெண்‌ கொள்ளலே கூடாது; இதையெல்லாம்‌ அறிந்து வைத்து விட்டு மோவாபுக்கு 
சென்று எல்லாவற்றையும்‌ இழந்து நீதானே இதை செய்தா என்று கர்த்தரையே 
அவள்‌ குறை சொல்லுகிறாள்‌. 


தயையுள்ள கர்த்தர்‌ 
அவர்கள்‌ பெரியவர்களாகுமட்டும்‌, புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு 
நீங்கள்‌ பொறுத்திருப்பீகளோ? அது கூடாது: என்‌ மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு 
விரோதமாயிருக்கிறதினால்‌, உங்கள்‌ நிமித்தம்‌ எனக்கு மிகுந்த விசனம்‌ இருக்கிறது 
என்றாள்‌.அப்பொழுது அவள்‌: இதோ, உன்‌ சகோதரி தன்‌ ஜனங்களிடத்துக்கும்‌ தன்‌ 
தேவர்களிடத்துக்கும்‌ திரும்பிப்‌ போய்விட்டாளே; நீயும்‌ உன்‌ சகோதரியின்‌ பிறகே 
திரும்பிப்போ என்றாள்‌.(ரூத்‌ 1:13,15) 


உங்கள்‌ நிமித்தம்‌ எனக்கு விசனமாயிருக்கிறது. ஆதலால்‌ நீங்கள்‌ 
என்னை விட்டு போய்விடுங்கள்‌ என்று சொன்னபோது ஏர்பாள்‌ அழுதுவிட்டு 
போகிறாள்‌, ரூத்தையும்‌ அவள்‌ தள்ளிவிடுகிறாள்‌. உன்‌ ஜனத்தினரிடத்துக்கும்‌ 
உன்‌ தேவர்களிடத்திற்கும்‌ போவென்று தள்ளிவிடுகிறாள்‌ முப்பத்து முக்கோடி 
தேவர்கள்‌ இல்லை , விக்கிரகங்கள்‌ இல்ல ஒரே தேவன்‌ தான்‌. ஜீவனுள்ளவர்‌ 
ஒருவரே அவரே ஆண்டவர்‌ என்பதை அறிந்த இந்த ரூத்‌ விக்கிரகங்களை 
தன்னுடைய ஜாதிகளின்‌ தேவனை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை பற்றிக்‌ 
கொள்ள வேண்டுமென்ற ஆசையில்‌ தான்‌ இவனோடு இணைந்தாள்‌. ,. 


ஆகஸ்ட்‌ 2011 11 யுத்த சத்தம்‌... 


| செய்தி | 

குடிக்கிறவன்‌ சொல்லுவான்‌ குடித்துப்பாருடா என்று, கஞ்சா அடிக்கிறவன்‌, 
மச்சான்‌ இழுத்துப்பாருடா என்பான்‌ தானும்‌ கெட்டுப்போய்‌ அடுத்தவர்களையும்‌ 
கெடுக்கிறார்கள்‌. இவள்‌ தன்‌ தேவசமூகத்தையும்‌, ஐக்கியத்தையும்‌ விட்டு 
வந்தாள்‌. இவள்‌ தான்‌ கர்த்தர்‌ இருக்க சொன்ன இடத்தை விட்டாள்‌. 
அழைப்பை விட்டாள்‌. இப்போ கர்த்தரை நம்பி வந்த ரூத்தையும்‌ கெடுக்கிறாள்‌! 
நகோமி ஏன்‌ பின்‌ வாங்கிப்‌ போனாய்‌. உன்‌ வார்த்தைகள்‌ உன்‌ செய்கைகள்‌ 
மற்றவர்களையும்‌ பின்மாறிப்போக செய்கிறதே, தேவனுக்கு முன்பாக ஓடிவர 
வேண்டும்‌ என்றவளையும்‌ தள்ளிவிட்டதே ஏன்‌ கிலேசம்‌, ஏன்‌ சஞ்சலம்‌, ஏன்‌ 
வறுமை? 


காத்தா தம்முடைய ஜனங்களைச்‌ சந்தித்து, அவர்களுக்கு ஆகாரம்‌ 
அருளினார்‌ என்று அவள்‌ மோவாப்தேசத்திலே கேள்விப்பட்டு, தன்‌ மருமக்களோடே 
கூட மோவாப்‌ தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, (ரூத்‌ 1:6) 


சிறுமைப்பட்டதும்‌ உண்மை, கிலேசப்பட்டதும்‌ உண்மை, வெறுமை 
யாய்‌ போனாலும்‌ உண்மை, ஆனால்‌ ஒரு காரியம்‌ அவளுக்குள்ளே கிரியை 
செய்தது. நீ இடறலடைந்தது மாத்திரமல்லாமல்‌ மற்றவர்களுக்கும்‌ இடறுதலாய்‌ 
மாறிப்போகிறாய்‌, காத்தருடைய சந்நிதானத்தை விட்டு விலகி போயிருக்கலாம்‌, 
சபையை விட்டு விலகி போயிருக்கலாம்‌, ஆனாலும்‌ உங்களை சந்திக்க கர்த்தர்‌ 
ஆயத்தமாயிருக்கின்றார்‌. நீங்கள்‌ இழந்து போனவற்றை திரும்ப பெறும்படியாக 
சிறுமைப்பட்டவைகளினிமித்தம்‌ மேன்மைபடுத்த கர்த்தர்‌ போதுமானவர்‌. 


அப்பொழுது ஸ்திரீகள்‌ நகோமியைப்‌ பார்த்து: சுதந்தரவாளி அற்றுப்‌ 
போகாதபடிக்கு இன்று உனக்குத்‌ தயைசெய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌; அவன்‌ 
பேர்‌ இஸ்ரவேலிலே பிரபலமாகக்கடவது. அவன்‌ உன்‌ ஆத்துமாவுக்கு ஆறுதல்‌ 
செய்கிறவனும்‌, உன்‌ முதிரவயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்கக்கடவன்‌. 
உன்னைச்‌ சிநேகித்து, ஏழு குமாரரைப்‌ பார்க்கிலும்‌ உனக்கு அருமையாயிருக்கிற 
உன்‌ மருமகள்‌ அவனைப்‌ பெற்றாளே என்றார்கள்‌. நகோமி அந்தப்‌ பிள்ளையை 
எடுத்து, தன்‌ மடியிலே வைத்து, அதை வளர்க்கிற தாயானாள்‌. (ரூத்‌ 4:15-16) 


பின்மாறிப்‌ போய்‌ மனைவிக்கு துரோகம்‌ செய்தவனாக இருக்கலாம்‌, 
வீட்டைவிட்டு தள்ளப்பட்டிருக்கலாம்‌, வியாபாரத்தை இழந்து, மதிப்பை 
இழந்து புலம்பிக்‌ கொண்டிருக்கலாம்‌ ஆனால்‌ கர்த்தர்‌ தயவு செய்கிறார்‌. 
அல்லேலூயா! 


நம்முடைய வம்சாவழி, ஆசீர்வாதம்‌, சுதந்திரம்‌ தேவன்‌ நமக்கு வைத்த 
பங்கு இவைகளை நாம்‌ இழந்து போகாதபடிக்கு தயவு செய்கிற கர்த்தருக்கு நன்றி 
சொல்வோம்‌. எல்லாவற்றையும்‌ இழந்து கர்த்தரையே பழி சொல்லுகிறவர்களாய்‌, 
மற்றவர்களுக்கு இடறுதலாய்‌, மற்றவர்களை தேவ சந்நிதானத்திலிருந்து 
தள்ளினவர்களாய்‌ இருந்தவர்களிடத்தில்‌ கர்த்தர்‌ வருகிறார்‌. கர்த்தர்‌ தனது 
ஜனத்திற்க்கு தயை செய்கிறவராய்‌ இருக்கிறார்‌. கர்த்தருடைய சந்நிதானத்தை, 
காத்தருடைய சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டூப்‌ போனவர்களை 
திரும்ப எடுத்து நிறுத்த கர்த்தர்‌ ஆயத்தமாயிருக்கின்றார்‌. 


4 1 84 


“யுத்த சத்தம்‌ 8 12 ஆகஸ்ட்‌ 2011 


g jf ட பள்‌! 813 
ல த்‌ 


எத்‌ த _ 


்‌ ட்‌ சத்த பிங்‌ ட்‌ - ௬ > 
ns ர 
தி 212% LAE VTE LLY) ப 


| றக்‌ 96% 


| நடுபக்க கட்டுரை | 


பகல்‌ பாதுகாப்பு மையங்களில்‌ 


ஆத்தும ஆதாயப்‌ பமற்சி முகாம்‌ 


ஜெம்ஸ்‌ பகற்‌ பாதுப்பு மையப்‌ (Day Care Centres) பள்ளியில்‌ 
பணிபரியும்‌ ஆசிரியர்களுக்கான விசேஷித்த ஆத்தும ஆதாயப்‌ பயிற்சி 
முகாம்கள்‌ மஹேந்தியா, துதி, பகத்கஞ்‌, நிம்மியாடி, மதுபனி மற்றும்‌ 
ராம்டிகரா போன்ற ஆறு பணித்தளங்களில்‌ நடத்தப்பட்டன. மே 13, 
14 ஆகிய தினங்களில்‌ மஹேந்தியாவிலும்‌, 19,20 துதியிலும்‌, 23,24 
பகத்கஞ்‌ பணித்தளத்திலும்‌, ஜான்‌ 20, 21 நிம்மியாடியிலும்‌, ஜுலை 4,5 
மதுபனியிலும்‌ மற்றும்‌ ஜுலை 8, 9 ஆகிய தினங்களில்‌ ராம்டிஹரா 
பணித்தளத்திலும்‌ நடைபெற்றன. இப்பயிற்சி முகாம்களில்‌ ஜெம்ஸ்‌-ன்‌ 111 
பகற்‌ பாதுகாப்பு மையங்களில்‌ பணிபுரியும்‌ 475 ஆசிரியர்‌ மற்றும்‌ஆசிரியைகள்‌ 
பங்கேற்றனர்‌. “நான்‌ உங்களை மனிதர்களைப்‌ பிடிக்கிறவர்களாக்குவேன்‌” 
என்ற கருப்பொருளினை மையமாகக்‌ கொண்டு இப்பயிற்சி முகாமின்‌ 
வகுப்புகள்‌ நடைபெற்றன. ஜெம்ஸ்‌-ன்‌ வடக்கு மண்டல இயக்குநர்கள்‌ சகோ. 
குணசேகரன்‌, மத்திய மண்டல இயக்குநர்‌ சகோ.எமர்சன்‌ உட்பட ஜெம்ஸ்‌ 
கோட்டக்‌ கண்காணிப்பாளர்கள்‌ சகோ.கொர்நேலியுஸ்‌, சகோ.ஜோசப்‌ மராண்டி, 


சகோ.கில்பட்‌ மற்றும்‌ ஜெம்ஸ்‌ ஊழியர்கள்‌ சகோ.எனார்சிங்‌, சகோ.சரவணன்‌ 
மற்றும்‌ சகோ.சுரேஷ்‌, சகோதரி.பிரிசில்லா போன்றோர்‌ ஆசிரியர்களுக்கு 
ஆத்துமாக்களை ஆதாயம்‌ செய்வது எப்படி என்பதனைக்‌ குறிக்கோளாகக்‌ 
கொண்டு பயிற்சி அளித்தனர்‌. 

தினமும்‌ காலையில்‌ வேத தியான நேரத்துடன்‌ பயிற்சி வகுப்புகள்‌ 
தொடங்கின. பாடல்கள்‌, ஆராதனைகள்‌, குழு கலந்துரையாடல்கள்‌, ஜெப 
வேளைகள்‌ போன்றவை ஆசிரியர்கள்‌ தங்களை ஆராய்ந்து உணரும்‌ 
வேளையாகவும்‌, ஆத்துமாக்களுக்காக தங்களையே அர்ப்பணித்து பாரத்துடன்‌ 


ஜெபிக்கும்‌ தருணமாகவும்‌ அமைந்தன. மேலும்‌, பல்வேறு பள்ளிகளைச்‌ சேர்ந்த 
ஆசிரியர்கள்‌ நடத்திய கலைநிகழ்ச்சிகள்‌ பங்கேற்றோரை உற்சாகப்படுத்தியது. 
கேள்வி நேரங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ மிகுந்த பயனுள்ளதாக அமைந்தது. 
ஜெப நேரத்தில்‌ 125 ஆசிரியர்கள்‌ ஆத்தும ஆதாயப்‌ பணிக்கென்று தங்களை 
அர்ப்பணித்தனர்‌. 26 ஆசிரியர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. இப்பயிற்சி 
வகுப்புகள்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய தரத்தினையும்‌, ஆத்துமாக்களைக்‌ குறித்த 
பாரத்தினையும்‌ தங்களில்‌ உண்டாக்கியது என பங்கேற்ற ஆசிரியர்கள்‌ சாட்சி 
பகர்ந்தனர்‌. இப்பயிற்சிக்குப்‌ பின்னர்‌ பல ஆசிரியர்கள்‌ தங்கள்‌ பகுதிகளில்‌ 
புதிதாக வீட்டு சபைகளைத்‌ தொடங்கி நடத்திவருகின்றனர்‌. ஆசிரியர்கள்‌ 
மூலமாக மாணவர்கள்‌, பெற்றோர்கள்‌ மற்றும்‌ சமுதாயங்களில்‌ ஆத்தும 
அறுவடை பெருக ஜெபிக்க வேண்டுகின்றோம்‌. 


ஆகஸ்ட்‌ 2011 13 கயுத்த சத்தம்‌. ்‌ 


| நடுபக்க கட்டுரை | 


சிறுவர்‌ முகாம்‌ பலுவாடி 


சிக்காரியா கோட்டத்திற்குட்பட்ட பலுவாடி பணித்தளத்தில்‌ ஜுலை 
12 முதல்‌ 18 வரையிலான நாட்கள்‌ சிறுவர்‌ கூடுகை நடைபெற்றது. சுமார்‌ 
230 பிள்ளைகள்‌ இக்கூடுகையில்‌ பங்கேற்றனர்‌. பாடல்கள்‌, நடனம்‌ மற்றும்‌ 
நாடகங்களின்‌ வாயிலாக இயேசுவின்‌ அன்பு அறிவிக்கப்பட்டது. இறுதி 
நாள்‌ நடைபெற்ற நிகழ்ச்சியில்‌ சகோதரி ரூபலேகா ஜெபக்குமார்‌ பங்கேற்று 
குழந்தைகளுக்கு இயேசுவின்‌ அன்பை எடுத்துரைத்ததுடன்‌, போட்டிகளில்‌ 
வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்‌. பணித்தள 
ஊழியர்‌ சகோ. ஸ்டீபன்‌ சங்கர்‌ மற்றும்‌ ஜெம்ஸ்‌ ஊழியர்கள்‌ இக்கூடுகையினை 
சிறப்பாக நடத்தினர்‌. 

சீஷத்துவ பயிற்சி - துதி 

உலகமெங்கும்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ சர்வ சிருஷ்டிக்கும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி நான்‌ 
கட்டளையிட்ட யாவையும்‌ கைக்கொள்ளும்படி உபதேசம்‌ பண்ணுங்கள்‌ என்ற 
உன்னதர்‌ இயேசுவின்‌ மகா ஆணைக்கிணங்க சீஷர்களை உருவாக்கும்‌ 
நோக்குடன்‌ தொடங்கப்பட்ட ஜெம்ஸ்‌ சீஷத்துவ பயிற்சி மையத்தில்‌ ஜனவரி 
முதல்‌ ஜுன்‌ வரையிலான ஆறு மாதங்கள்‌ பயிற்சியினை நிறைவு செய்த மத்தியப்‌ 
பிரதேசம்‌, ஜார்க்கண்ட்‌ மற்றும்‌ உத்திரப்பிரதேசத்தைச்‌ சார்ந்த 6 பேருக்கு 
சான்றிதழ்கள்‌ வழங்கப்பட்டன. ஜெம்ஸ்‌ தெற்கு மண்டல இயக்குநர்‌ சகோ. 
ஜெயசிங்‌ டேவிட்‌ அவர்களது தலைமையில்‌ துதி பணித்தள சபையின்‌ 
ஞாயிறு ஆராதனையில்‌ நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில்‌ திருமதி.ஜான்ஸி டேவிட்‌ 
சான்றிதழ்களை வழங்கினார்‌. பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்‌ சகோ.பால்பேன்ஸ்‌ 
கர்த்தருடைய செய்தியினை வழங்கி மாணவர்களையும்‌, சபை மக்களையும்‌ 
உற்சாகப்படுத்தி, சீஷத்துவத்தின்‌ அவசியத்தை வலியுறுத்தினார்‌. சோன்பத்ரா 
மற்றும்‌ ஜார்க்கண்ட்‌ மண்டல கண்காணிப்பாளர்கள்‌ சகோ.பிரவீன்தாஸ்‌ மற்றும்‌ 
சகோ.அர்ஜுன்‌ கர்மாலி ஆகியோரும்‌ பங்கேற்று நிகழ்சியினை சிறப்பித்தனர்‌. 
பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர்‌ சகோ. பிரபாகரன்‌ நிகழ்ச்சியினை 
ஒருங்கிணைத்து நடத்தினார்‌. 


பணித்தளங்களில்‌ திருமுழுக்கு ஆராதனைகள்‌ 

சிக்காரியா, எக்கன்கர்சராய்‌, மசெளரி, பீஹார்ஷெரீப்‌, கயா மற்றும்‌ 
நேபாள்‌ பணித்தளங்களில்‌ நடைபெற்ற திருமுழுக்கு ஆராதனைகளில்‌ 
தேவ நாமம்‌ மகிமைப்பட்டது. நேபாளில்‌ 43 பேரும்‌, சிக்காரியாவில்‌ 42 
பேரும்‌, கயாவில்‌ 11 பேரும்‌, மசெளடியில்‌ 32 பேரும்‌, எக்கன்கர்சராயில்‌ 6 
பேரும்‌, பீஹார்ஷெரீப்‌ 43 பேரும்‌, ராஜ்கிர்‌ 14 பேரும்‌ திருமுழுக்கு பெற்று 
கிறிஸ்துவின்‌ மந்தையில்‌ சேர்ந்தனர்‌. பணித்தளங்களில்‌ பெருகி வரும்‌ 
ஆத்தும அறுவடைகளுக்காக கர்த்தரைத்‌ துதிக்கின்றோம்‌. 


ரூ யுத்த சத்தம்‌ வ 16 ஆகஸ்ட்‌ 2011 


இ பணித்தளசெய்திகள்‌| 


ஆகஸ்ட்‌ - 2011 
சீறுவர்‌ துறை ஊழ்யங்கள்‌ 

ஆகஸ்ட்‌ 15 சாஸ்திரிநகர்‌ (கயா) லூக்‌ 9:48 

இப்பகுதியில்‌ உள்ள சில பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 
தொடர்ச்சியாக வசனம்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டு வருகிறது. 6000 News Club 
வாயிலாக சந்திக்கப்பட்ட நீரு, கெளதம்‌, சுபோத்‌, ராக்கி, பிரியா, அர்ச்சனா, 
பிரகாஷ்‌ போன்ற மாணவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கை இயேசுவிற்கே என்றார்கள்‌. 
ஜெம்ஸ்‌ பகல்‌ பாதுகாப்பு மையத்திற்குட்பட்ட அனைத்து ஹிந்தி பள்ளி 
மாணவர்கள்‌ மத்தியில்‌ செய்யப்பட இருக்கிற ஊழியத்திற்காக ஜெபியுங்கள்‌ 


கயா மத்‌ 7:11 


நவாதா, புத்தகயா, அநுக்கிரகநாராயண்ரோடு ஆகிய 3 இடங்களில்‌ 
சுமார்‌ 620 பிள்ளைகள்‌ மத்தியில்‌ வசனம்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டது. பாராசட்டி 
பகுதியில்‌ 5 கிளப்‌ கூடுகையும்‌, சேர்காட்டியில்‌ 2 கிளப்‌ கூடுகையும்‌ நடத்தப்பட்டு 
வருகிறது. 5 பேர்‌ கிளப்பிற்கு புதிய வரவுகள்‌. சப்னாகுமாரி குடும்பத்தில்‌ 
காணப்படும்‌ பிசாசின்‌ கிரியை அழிக்கப்படவும்‌, இதய கோளாறினால்‌ பாதிக்கப்‌ 
பட்டுள்ள 7 வயதான மைசம்குமாரின்‌ சுகத்திற்காகவும்‌ மற்றும்‌ தாராதேவியின்‌ 
மலட்டூ கர்ப்பம்‌ ஆசீர்வதிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 16 ராம்கட்‌ மத்‌ 7:24 

ராம்கட்‌ பகுதியில்‌ 60 சிறுவர்களுக்கு சத்திய வசனம்‌ போதிக்கப்பட்டது. K]T 

தனியார்‌ பள்ளியில்‌ 300 மாணவ மாணவியர்களுக்கு சுவிசேஷ வசனம்‌ 

கூறப்பட்டது. சிபூர்‌ கிராமத்தில்‌ 20 வாலிபர்கள்‌, 30 சிறுவர்கள்‌ மத்தியில்‌ 

சுவிசேஷம்‌ கடந்து சென்றது. அஜய்பர்லா என்பவருக்கு அதிக நாட்களாக 

இருந்துவந்த தலைவலி ஜெபத்தால்‌ சுகமானது. புதிய பணித்தளத்திற்கு 

(ரோஹ்தாஸ்‌) மாற்றமாகி செல்கிற இப்பணித்தள ஊழியருக்காக ஜெபியுங்கள்‌. 

சுகோலி எரே 1:17 

பர்காவ்‌, அஹிர்போலி, தூஸ்வட்டி, சம்டோலி, கர்மயினி, பட்மாகோவஹா 

ஆகிய 6 இடங்களில்‌ சிறுவர்கள்‌ மத்தியில்‌ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 

நம்காடோலா, பேல்கடி கிராமங்களில்‌ பிள்ளைகள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. 


ஆகஸ்ட்‌ 2011 17 “யுத்த சத்தம்‌. ௮ 


இ பணித்தளசெய்திகள்‌ | 

சில இடங்களில்‌ இருந்த ஊழியத்தடைகளை தேவன்‌ மாற்றினார்‌. மிகுந்த 
ஏழ்மையினால்‌ வாடும்‌ சிறுவன்‌ அசோக்குமார்‌ என்பவரின்‌ குடூம்பத்திற்காகவும்‌, 
பிள்ளைகள்‌ வசனத்தில்‌ பெலப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 17 பபுவா எசே 34:13 

இப்பணித்தளத்தில்‌ செயல்படுகிற 2 கிளப்பில்‌ உள்ள 
290 சிறுவர்களுக்கு தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
பகத்கஞ்பகுதியில்‌ தன்னார்வ தொண்டர்களுக்கு சிறப்புக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 
நீண்ட நாட்களாக கால்‌ வலியினால்‌ வேதனைப்பட்டு வந்த சாந்தி என்பவருக்கு 
ஜெபத்தால்‌ சுகம்‌ கிடைத்தது. சிறுவர்‌ கிளப்பில்‌ உள்ள கணேஷ்‌ என்ற சிறுவன்‌ 
மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளான்‌. தேவன்‌ சுகம்‌ கொடுக்கவும்‌, Club Leader 
சேகர்‌ என்வருக்கு கண்களில்‌ காணப்படும்‌ (நீர்‌ வழிந்து கொண்டிருக்கிறது) 
பெலவீனம்‌ சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


முசாப்பர்பூர்‌ ஏசா 34:24 


தனியார்‌ மற்றும்‌ அரசு பள்ளிப்பிள்ளைகள்‌ மத்தியில்‌ “பாவமன்னிப்பு” 
என்ற தலைப்பில்‌ சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ விநியோகிக்கப்பட்டு, நற்செய்தி 
அறிவிக்கப்பட்டது, இக்கூட்டங்களில்‌ கலந்து கொண்ட சிறுவர்கள்‌ பாவ உணர்வு 
அடைந்து, அழுது தங்களை இயேசுவுக்கு ஒப்புக்‌ கொடுத்தனர்‌. புத்த மதத்தைச்‌ 
சேர்ந்தவர்களுக்கும்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. புதிதாக ஆரம்பிக்கப்பட 
இருக்கிற Childrens Bible Correspondents courseக்காகவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய மனைவியின்‌ சரீர சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 18 ரேனுகுட்‌ எசே 34:27 
துதி ஜெம்ஸ்‌ ஆங்கிலப்பள்ளியில்‌ 3 நாட்கள்‌ மாணவர்களுக்கு 


GEMS POLYTECHNIC COLLEGE & 


GEMS ENGLISH MEDIUM SCHOOLS 
Ratanpura, Aurangabad, Bihar-$24121 


anted Missionary Teache 


By 6005 divine Grace GEMS has initiated the 
process of establishing a polytechnic college. 

It is aimed to be a center for quality education 
and a channel for evangelism. 


We are looking for missionaries with 
commitment to serve the Lord. Vacancies 
are available for Teaching, Non Teaching and 
Administrative positions. 


Qualifications for teaching positions are 
Diploma, Bachelor's or Master’s in Engineer- 
ing Degree and relevant qualifications for Non 
Teaching and Administrative staff. 


Apply with your CV to: gems @gemsbihar.org or polytechnic@gemsbihar.org 


Only one [ரீக it will soon be past, only what's done for Christ will last! 


றத சத்தம்‌ 18 ஆகஸ்ட்‌ 2011 


இ பணித்தளசெய்திகள்‌ | 
Retreat நடத்தப்பட்டது. 500 பிள்ளைகள்‌ சோர்ந்து போகாமல்‌ உற்சாகமாக 
கலந்து கொண்டனர்‌. பகல்பாதுகாப்பு மையத்தின்‌ ஆசிரியர்களுக்காக “ஆத்தும 
ஆதாயம்‌” என்ற தலைப்பில்‌ சிறப்புக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில்‌ 
140 ஆசிரியர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. மாணவ மாணவிகளின்‌ ஆவிக்குரிய 
வளர்ச்சிக்காக நடத்தப்படுகிற சிறப்புக்‌ கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள்‌. 
சிக்காரியா ஏசே 36:9 
சிறுவர்‌ ஊழியத்தின்‌ தலைமையிடமாக செயல்பட்டூ வருகிற இப்பணித்‌ 
தளத்தில்‌ அநேக சகோதர சகோதரிகள்‌ அலுவலக ஊழியங்களில்‌ ஈடுபட்டு 
வருகிறார்கள்‌. கடந்த நாட்களில்‌ VBS வாயிலாக சுமார்‌ 106 பகல்‌ பாதுகாப்பு 
மையங்களில்‌ படிக்கிற பிள்ளைகளுக்கு வசனம்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டது. 
சிறுவர்களுக்காக தயார்‌ ஆகிற பாடல்‌ புத்தகங்கள்‌, குறுந்தகடுகளுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


Day Care Centre Ministries (DCC ஊழியங்கள்‌) 
ஆகஸ்ட்‌ 19 சட்னிபீஹா எசே 36:27 


இப்பணித்தளத்தில்‌ உள்ள DCC பள்ளியில்‌ உள்ள பிள்ளைகளுக்கு 
தொடர்ச்சியாக வசனம்‌ போதிக்கப்பட்டு வருகிறது. அருகில்‌ உள்ள 
கிராமங்களில்‌ சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. கத்தினோன்‌ 
ராஜியான்பீஹா என்ற கிராமத்தில்‌ வியாதிப்பட்டிருந்த ரகுதர்சன்சிங்‌ என்பவரின்‌ 
அப்பாவிற்கு தேவன்‌ அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. மாணவ மாணவியரின்‌ 
கல்வி ஞானத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


பட்டமதா (லாவா) ஏசா 6:7 
இப்பணித்தளத்திற்குட்பட்ட ஹிந்தி பள்ளிக்கூடங்களில்‌ மாணவர்கள்‌, 
ஆசிரியர்களுக்கு வேத தியானக்‌ கூடுகை நடத்தப்பட்டு வருகிறது. பூருடிஹ்‌, 
சுட்தா, பாஸ்ஹட்‌, ஜாம்டிஹ்‌, பாபனி, பட்மதாபஸ்தி, சகுயிஸ்ஸாரா, ஜாஸ்பாபனி, 
ஸ்வரூண்ரேகா பஸ்தி, கேரூவா, இத்யாரித்‌ ஆகிய 12 கிராமங்களில்‌ சுவிசேஷ 
நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. தனியார்‌ பள்ளிப்பிள்ளைகள்‌ மத்தியிலும்‌ 
சுவிசேஷம்‌ சென்றது. பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ இப்பகுதி 
வாலிபர்களின்‌ ஆத்தும இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 20 கருவந்தியா சங்‌ 91:12 
ஹரிஜன்டோலா, நாவாடி, அமரிடோலா போன்ற இடங்களில்‌ சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. ராமேஷ்வர்‌ 
என்பவரது குடும்பத்தார்‌ சுவிசேஷத்தை வாஞ்சையாக கேட்டனர்‌. மாணவர்கள்‌ 
மத்தியிலும்‌ ஜெபக்‌ கூடுகை நடத்தப்பட்டு வருகிறது. மொட்டை மாடியிலிருந்து 
தவறி கீழே விழுந்த இப்பணித்தள ஊழியரின்‌ மனைவியை தேவகரம்‌ 
தாங்கிற்று. துதியுங்கள்‌! இப்பணித்தள பள்ளியில்‌ படித்து வருகிற பிள்ளைகளின்‌ 
பெற்றோர்‌ விபச்சாரத்தில்‌ ஈடுபட்டு வருகின்றனர்‌. இவர்களின்‌ இரட்சிப்பிற்காக 
ஜெபியுங்கள்‌. 
பெலாவன்‌ சங்‌ 103:3 
இப்பணித்தள பள்ளியில்‌ படிக்கிற பிள்ளைகளின்‌ பெற்றோருக்கு 
சுவிசேஷம்‌ சென்று கொண்டிருக்கிறது. டிமியா கிராமத்தில்‌ பிரச்சனையோடூ 
வந்தவர்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக நிர்மல்‌, 


ஆகஸ்ட்‌ 2011 19 யுத்த சத்தம்‌, ்‌ 


| பணித்தளசெய்திகள்‌ | 

ராம்சந்ரு, கபில்‌, சுரேஷ்‌, அஜீத்‌ ஆகியோர்‌ சந்திக்கப்பட்டு, புதிய ஏற்பாடுகள்‌ 
விநியோகிக்கப்பட்டது. கரஹர்பஜார்‌ பகுதியில்‌ உள்ள கமலேஷ்‌, சுரேஷ்‌, 
அரவிந்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. இப்பள்ளியின்‌ கட்டிட வளர்ச்சிக்காகவும்‌, 
ராம்பூர்‌ கிராம பஞ்சாயத்து தலைவர்‌ இரட்சிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 21 சிக்காரியா ] கொரி 15:58 

இவ்வூழியத்தின்‌ தலைமை அலுவலகம்‌ இப்பணித்தளத்தில்‌ 
செயல்பட்டு வருகிறது. செயல்பட்டு வருகிற 106 பள்ளிக்கூடங்களின்‌ தலைமை 
ஆசிரியர்களுக்கு மாதம்‌ ஒருமுறை ஊழிய திட்டக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டு 
வருகிறது. பள்ளிகளின்‌ ஆய்வாளர்கள்‌, மேலாளர்கள்‌ அனைத்து பள்ளிகளுக்குச்‌ 
சென்று மேற்பார்வையிட்டு வருகிறார்கள்‌. 5 பேருக்கு திருமுழுக்கு 
கொடுக்கப்பட்டது. நமது பள்ளிகளுக்கு அரசிடம்‌ இருந்து NOC கிடைக்கவும்‌, 
600 ஆசிரியர்களுக்காகவும்‌ மற்றும்‌ 16 ஆயிரம்‌ மாணவ, மாணவிகளுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


PEACE || கோட்டம்‌ 
ஆகஸ்ட்‌ 22 மஹுவால்‌ சங்‌ 91:16 
இப்பணித்தளத்தில்‌ செயல்பட்டு வருகிற ஜெம்ஸ்‌ ஆங்கிலப்பள்ளி 
மாணவர்களுக்கு வசனம்‌ போதிக்கப்பட்டு வருகிறது. வெஸ்ஸி, சக்கியா, 
கந்தாரி ஆகிய இடங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 3 பிள்ளைகளோடு 
ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியில்‌ 60 மாணவர்கள்‌ சேர்ந்துள்ளனர்‌. எதிர்ப்பு 
தெரிவித்த உயர்ஜாதியினர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை சேர்த்துள்ளனர்‌. தேவையான 
வடஇந்திய ஆசிரியர்கள்‌ கிடைக்கவும்‌, பிரோஸ்‌ என்ற முகமதிய வாலிபரின்‌ 
இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
நான்பூர்‌ ஏசா 45:23 
இப்பணித்தள சபையில்‌ பெண்கள்‌ மற்றும்‌ வாலிபர்களுக்கான சிறப்புக்‌ 
கூட்டம்‌ நடத்தப்பட்டது. சிறுவர்கள்‌ மத்தியில்‌ தொடர்‌ ஊழியம்‌ நடத்தப்பட்டு 
வருகிறது. ஊழியத்திற்கு காணப்பட்ட தடைகளை தேவன்‌ மாற்றி போட்டுள்ளார்‌. 
வாலிபர்கள்‌ ஆர்வமாக ஊழியத்தில்‌ ஈடூபட்டு வருகின்றனர்‌. இப்பணித்தளத்தில்‌ 
சொந்தமாக ஆலயம்‌ கட்டப்படவும்‌, புதிய ஆத்துமாக்கள்‌ சபையில்‌ 
சேர்க்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 23 மோத்திகாரி ஏசா 46:10 


ரெகுநாத்பூர்‌, ரூலை, மிஸ்கோட்‌, மட்டியாஜி, பெலவனுவா, பெல்கனுவா, 
பெலிசராய்‌ ஆகிய 7 கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
புதிதாக சபை ஆராதனையில்‌ 4 பேர்‌ கலந்து கொள்கின்றனர்‌. பின்மாற்றத்தில்‌ 
சென்று கொண்டிருந்த காஜல்‌ பாரதி, ஆஷா பாரதி இருவரும்‌ சபைக்கு வந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. திருமுழுக்குப்‌ பெற ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காகவும்‌, 
ஆலயம்‌ கட்ட நிலம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 
வால்மீஹி ஏசா 44:3 

பின்தொடர்‌ ஊழியத்தில்‌ சந்திக்கப்பட்டவர்களில்‌ பஸ்காளி காலனியைச்‌ 
சேர்ந்த பேடிஹாரி பகுதியைச்‌ சேர்ந்த சம்பாதேவி புதிதாக சபையில்‌ தன்னை 
இணைத்துக்‌ கொண்டார்‌. புதிய விசுவாசிகளில்‌ 4 பேர்‌ திருமுழுக்குப்பெற 
ஆயத்தமாக உள்ளனர்‌. 2 இடங்களில்‌ ஞாயிறு ஆராதனை நடத்தப்பட்டு 
வருகிறது. நிலத்தின்‌ விலை ஏறிக்கொண்டே போகிற இப்பகுதியில்‌ சபைக்கு 
ட விரைவில்‌ இடம்‌ வாங்கப்பட ஜெபியுங்கள்‌. 
யுத்த சத்தம்‌ 20 ஆகஸ்ட்‌ 2011 


| பணித்தளசெய்திகள்‌ | 
ஆகஸ்ட்‌ 24 பெளவூர்‌ ஏசா 43:21 
பேளக்கடா, பத்தனுக்கா, சாமர்‌, பூத்நகரா, உக்கடா ஆகிய கிராமங்களில்‌ 
அன்பரின்‌ சுவிசேஷத்தை அனைவருக்கும்‌ அறிவித்து, ஆர்வமுள்ளவர்களுக்கு 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. பெளக்கடா கிராமத்தில்‌ புதிதாக 
வீட்டுசபை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹவானிசாஹ்‌ என்ற ஆசிரியர்‌ தேவனை 
விசுவாசித்து ஏற்றுக்‌ கொண்டார்‌. துதியுங்கள்‌! இவர்‌ மக்கள்‌ மத்தியில்‌ 
ஆர்வத்துடன்‌ செய்துவருகிற தனிநபர்‌ ஊழியத்திற்காகவும்‌, அடிப்படை 
வசதிகளான சாலை, மின்சார வசதிகள்‌ நிறைவேற்றப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மட்ஹர்‌ சங்‌ 145:14 
ஹர்புருவா, சீவ்பத்தி, பேல்வாகி, ரிஸிப்பா, பத்தேபூர்‌, மஹர்காவ்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. இப்பணித்தள சபை 
ஞாயிறு ஆராதனையில்‌ 30 பேர்‌ கலந்து கொள்கின்றனர்‌. நீண்ட நாட்களாக 
வயிற்று வலியினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த சுனர்பத்தி என்பவருக்கு ஜெபத்தால்‌ 
சுகம்‌ கிடைத்தது. பின்மாற்றத்தில்‌ இருக்கும்‌ விசுவாசிகளுக்காகவும்‌, சபை 
கட்டிட வளர்ச்சிக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 25 பைரியா சங்‌ 145:6 
மலாஹி, மேரியா, பத்துவா ராம்பூர்வா, பர்க்கசியா, லெளகரியா ஆகிய 
6 இடங்களில்‌ சுமார்‌ 65 பேருக்கு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 5 
இடங்களில்‌ வீட்டசபை ஆராதனை நடத்தப்பட்டு வருகிறது. ரூணா என்பவர்‌ 
ஆண்டவரின்‌ தயவால்‌ அற்புத சுகத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. பிசாசின்‌ 
கிரியையினால்‌ போராட்டத்தோடு வாழ்ந்து வந்த யாகேலுக்கு தேவன்‌ 
சமாதானத்தைக்‌ கொடுத்தார்‌. இப்பகுதியில்‌ 17 பஞ்சாயத்துகளிலும்‌ சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட ஜெபியுங்கள்‌. 


மஜெளலி சங்‌ 145:19 
பர்வா, சனாயன்பெளத்‌, பெளக்படா, மகசோவன்‌, தோக்ரஹா 
கிராமங்களில்‌ நடத்தப்பட்டு வருகிற வீட்டுசபையில்‌ புதிய ஆத்துமாக்களை 
தேவன்‌ கொடுத்துள்ளார்‌. ஜோக்டிப்பா என்ற கிராமத்தில்‌ சுவிசேஷத்திற்கு 
புதிதாக வழி திறக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களாக இருந்துவந்த நெஞ்சுவலி 
ஜெபத்தால்‌ சுகமானது. இப்பகுதியில்‌ நடத்தப்பட இருக்கிற சுவிசேஷக்‌ 
கூட்டத்திற்காக ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 26 ரக்ஸோல்‌ சங்‌ 149:8 
கனனா, பாரத்மயோ, மேலாஹோ ஸ்டேஷன்‌, முஸஹர்வர்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ முதன்‌ முதலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட வழி திறக்கப்பட்டதின்‌ 
நிமித்தம்‌ சுமார்‌ 150 பேருக்கு புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டு, நற்செய்தி 
அறிவிக்கப்பட்டது. இப்பணித்தள ஊழியருக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து தேவன்‌ 
எந்தவித சேதமுமின்றி பாதுகாத்தார்‌. சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட இடங்களில்‌ 
வசனம்‌ மக்களுக்குள்‌ கிரியை செய்ய ஜெபியுங்கள்‌. 
நெளடான்‌ சங்‌ 147:13 


சுமார்‌ 200 பேருக்கு சுவிசேஷ புத்தகங்கள்‌ விநியோகிக்கப்பட்டு, 
சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ குடும்பக்‌ 
கூடுகை நடத்தப்பட்டது. 6 மாத ஆண்‌ குழந்தைக்கு கை, கால்‌ செயல்படாமல்‌ 
போகவே, அவனுக்காக பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌ 
அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. துதியுங்கள்‌! வசனம்‌ விதைக்கப்பட்டுள்ள 
நளொத்தன்‌ ஹரிஜன்டோலா, லஷ்மிபூர்‌, கட்டாபொக்கராடோலா, பண்டேப்டோலா, 
ஊஞ்சகாடோலா ஆகிய கிராமங்களில்‌ நல்ல அறுவடையைக்‌ காணவும்‌, 
டேவிட்‌, சுசில்‌, கிஷோர்‌ ஆகியோரின்‌ ஆத்தும விடுதலைக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. _ 
ஆகஸ்ட்‌ 2011 21 யுத்த சத்தம்‌.” 


| பணித்தளசெய்திகள்‌ | 
ஆகஸ்ட்‌ 27 டக்கா சங்‌ 149:4 
12 கிராமங்களில்‌ சுமார்‌ 500 பேருக்கு சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்‌ 
பட்டது. ஆர்வமுள்ள 20 பேருக்கு தனிநபர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 3 இடங்‌ 
களில்‌ வீட்டூசபை கூடுகையின்‌ வாயிலாக புறஜாதியினர்‌ சத்தியத்தைக்‌ கேட்டு 
வருகின்றனர்‌. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ காணப்படும்‌ வறுமை மாறவும்‌, 
முகமதியர்‌ மக்கள்‌ மத்தியில்‌ மனமாற்றம்‌ உண்டாக ஜெபியுங்கள்‌. 
ராம்நகர்‌ சங்‌ 146:7 
நளெரானாபூர்‌, மஹீயி, நெலவா, திலாஸ்பூர்‌ ஆகிய 4 கிராமங்களில்‌ 
புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டு, சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 
சுரேஷ்‌ யாதவ்‌, ராமேஷ்வர்‌ இருவரும்‌ குடும்பமாக நற்செய்தியைக்‌ கேட்டனர்‌. 
சுமதிதேவி, உஷாதேவி இவர்களுக்கு தேவன்‌ அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. 
லாவ்குமார்‌, சந்தோஷ்‌, சூர்யாதேவி இவர்களது வாழ்க்கையில்‌ தேவன்‌ அற்புதம்‌ 
செய்யவும்‌, வினய்குமார்‌ என்பவரது குடும்ப இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 28 டோர்பூர்‌ சங்‌ 79:13 


நான்பூர்‌, முகமதபூர்‌, மபெளர்‌, பேட்டுவா, டோர்பூர்‌, பரிடோல்‌, ஜஜிஹட்‌, 
பூபரி, ஆபட்டி, பஹேரா, ரைடா, மன்மா, பிடரியா ஆகிய 13 கிராமங்களில்‌ 
சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
டோர்பூர்‌, மபெளர்‌, பஹேரா, நான்பூர்‌ ஆகிய 4 கிராமங்களில்‌ வீட்டுசபை 
ஆராதனை நடத்தப்பட்டு வருகிறது. பங்கஜ்‌, அஞ்சனி, பூல்கஞ்சன்‌ வாழ்க்கையில்‌ 
தேவன்‌ அற்புதம்‌ செய்துள்ளார்‌. இப்பணித்தள சபை விசுவாசிகளின்‌ ஆவிக்குரிய 
வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள்‌. 
பெத்தியா ஏசாயா 54:13 
இக்கோட்டத்தின்‌ தலைமையிடமாக இப்பணித்தளம்‌ செயல்பட்டு 
வருகிறது. ஒருநாள்‌ ஊழியர்‌ கூடுகை நடத்தப்பட்டு, இக்கோட்டத்தின்‌ 
அனைத்து ஊழியங்கள்‌ மற்றும்‌ ஊழியர்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. பிசாசின்‌ 
பிடியிலிருந்த ஒரு சகோதரிக்கு சபையில்‌ ஜெபிக்கும்‌ போது தேவன்‌ விடுதலை- 
யைக்‌ கொடுத்தார்‌. அனாதை காப்பகத்தில்‌ இருக்கிற சிறுவர்களுக்காகவும்‌, 
அவர்களின்‌ படிப்பிற்காகவும்‌ மற்றும்‌ பின்மாற்றத்தில்‌ இருக்கிற விசுவாசிகளுக் 
காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ஆகஸ்ட்‌ 29 கத்தையாபஜார்‌ ஏசா 56:7 
ஹர்தியான்‌, ஹர்தியாபட்டி, கட்டையா, மஜெளரியா ஆகிய 4 இடங்‌ 
களில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ விநியோகிக்கப்பட்டு, சுவிசேஷ நற்செய்தி 
அறிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு 
வருகிறது. பெலவீனத்தோடு இருந்த சபை விசுவாசிகளுக்காக விசேஷித்த 
ஜெபம்‌ ஏறெடுக்கப்பட்டது. சுவிசேஷத்திற்காக புதிய, புதிய இடங்களில்‌ வழி 
திறக்கப்பட ஜெபியுங்கள்‌. 
ஜகதீஷ்பூர்‌ ஏசா 55:3 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட கிராமங்களில்‌ பகல்‌ நேரத்தில்‌ பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. வீட்டுசபை கூட்டங்கள்‌ தடையில்லாமல்‌ நடைபெற்றது. 
தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக சீத்தாராம்‌ பிரசாத்‌, சங்கர்‌ பிரசாத்‌, மனோஜ்‌ 
பிரசாத்‌ ஆகியோர்‌ ஆதாயப்படூத்தப்பட்டனர்‌. சங்கர்‌ பிரசாத்‌ திருமுழுக்குப்‌ 
பெற ஆயத்தமாக இருக்கிறார்‌. இப்பணித்தள ஊழியருடைய பெற்றோருக்காக 
_ ஜெபியுங்கள்‌. 
யுத்த சத்தம்‌ சே 22 ஆகஸ்ட்‌ 2011 


| பணித்தளசெய்திகள்‌ | 
மஹராஷ்டிரா ஊழியங்கள்‌ 
ஆகஸ்ட்‌ 30 சங்ருல்‌ ஏசா 53:5 
பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக சீமா காம்லே ஜெயா 
தேகுல்‌, ராஜஸ்ரீ கும்லே கோமல்‌ கும்லே, திலீப்‌ கும்லே ஆகியோர்‌ புதிய 
தொடர்பில்‌ உள்ளனர்‌. உபவாசக்‌ கூட்டத்தில்‌ 32 பேர்‌ கலந்து கொண்டனர்‌. 
கடந்த 3 வருடங்களாக பிரிந்திருந்த சரித்தா ஆராதே தம்பதியினர்‌ ஜெபத்தால்‌ 
இணைந்து வாழ்கின்றனர்‌. சபை கட்டிட வேலை விரைவில்‌ முடிக்கப்படவும்‌, 
சரிகாவின்‌ கர்ப்பம்‌ ஆசீர்வதிக்கப்படவும்‌ மற்றும்‌ சவித்தா காம்லே உயிர்கொல்லி 
நோயிலிருந்து சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
யல்லாப்பூர்‌ ஏசா 58:8 
ஆலோசனை  கொடுக்கப்பட்டதின்‌ நிமித்தம்‌ அநேக வாலிபர்கள்‌ 
ஆதாயப்பட்டார்கள்‌. மல்க்காபூர்‌, லாவாலா இடங்களில்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
தேர்விற்காக ஜெபித்துவந்த சங்கர்‌, ஸ்வாபானில்‌, நிதின்‌, கிரன்‌ நல்ல மதிப்பெண்‌ 
எடுத்து தேர்ச்சிப்‌ பெற்றுள்ளனர்‌. கவாலிவாடி, காம்லிவாடி பகுதியில்‌ மக்கள்‌ 
சுவிசேஷத்தால்‌ சந்திக்கப்படவும்‌, சுஜல்‌ காசநோயிலிருந்து சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 31 சாஹன்‌ ஏசா 55:11 
பிரகாஷ்‌ கும்லே, அனுசுயா கும்லே, பஜிராவ்தேவி, நிர்மலா கும்லே 
ஆகியோரின்‌ குடும்பங்கள்‌ சந்திக்கப்பட்டனர்‌. படக்காட்டி ஊழியத்தின்‌ 
வாயிலாக அனேக மக்களுக்கு சுவிசேஷம்‌ கடந்து சென்றது. திருமுழுக்குப்‌ 
பெற ஆயத்தமாக இருக்கிற புதிய விசுவாசிகளுக்காகவும்‌, நடத்தப்பட இருக்கிற 
ஜெம்ஸ்‌ மஹராஸ்டிரா கன்வென்ஷன்‌ கூட்டத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ரிலே (பிலாஸி) ஏசா 60:22 
சுவிசேஷத்தைக்‌ கேட்ட அகாட்டி கோசாவி, சோனாபாய்‌ பட்டேல்‌, 
அசோக்‌ காம்லே, ஹரிபவார்‌, பாண்டூரங்தல்வி, மாருதிகோத்‌, சுதிர்‌ காம்லே, 
சுக்காதேவ்‌, தனாஜ்‌ பட்டேல்‌ ஆகியோர்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. ஜலந்தர்‌ 
பரிட்‌ என்பவருக்கு தேவன்‌ திருமணத்தை அற்புதமாக நடத்திக்‌ கொடுத்தார்‌. 
அபய்வாடி, ஹட்டிவாடி, பெலிவாடி, மோர்வாடி, பவாலிவாடி ஆகிய கிராமங்களில்‌ 
தேவன்‌ கிரியை செய்யவும்‌, சிறுவர்‌ கிளப்‌ ஆரம்பிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


செப்டம்பர்‌ 01 மல்க்காபூர்‌ ஏசா 60:4 


இப்பணித்தள சபை விசுவாசிகளுக்காக நடத்தப்பட்ட உபவாசக்‌ 
கூட்டத்தில்‌ 35 பேர்‌ கலந்து கொண்டனர்‌. சகோன்‌ என்ற இடத்தில்‌ விசுவாசிகள்‌ 
உற்சாகப்படுத்தப்பட்டனர்‌. மாரடைப்பு நோயால்‌ பாதிக்கப்பட்ட பலிஸாசுதார்‌, 
தொடர்‌ வயிற்று வலியினால்‌ பாதிக்கப்பட்ட பிரியங்கா மலங்கே இருவரும்‌ 
ஜெபத்தால்‌ சுகமாயினர்‌. மனநிலை பாதிக்கப்பட்டூுள்ள யஷ்வந்‌ சிண்டேக்காகவும்‌, 
காணாமல்‌ போன சக்குபாய்‌ என்பவரின்‌ பேரன்‌ திரும்பி வரவும்‌ ஜெபியுங்கள்‌. 

சரெளட்‌ ஏசா 60:13 

தெருப்‌ பிரசங்கத்தின்‌ வாயிலாக தொடர்‌ நற்செய்தி அறிவிக்கப்பட்டு 
வருகிறது. சங்ரூல்‌ பகுதியில்‌ விசுவாசிகளுக்கு சிறப்புக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. சபை 
வாலிபர்களுக்கு வேதபாட ஆராய்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இப்பணித்தளத்தில்‌ 
வேதாகமப்‌ பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. பர்கான்‌ பகுதியில்‌ ஞாயிறு ஆராதனை 
ஆரம்பிக்கப்படவும்‌, புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு வழி திறக்கப்படவும்‌ மற்றும்‌ 
சபைக்கு இடம்‌ சொந்தமாக வாங்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 02 கொடோலி ஏசா 62:2 

ஸ்ரீகுரி, காப்ரி, தந்துல்வாடி போன்ற இடங்களில்‌ விசுவாசிகளின்‌ 
கூடுகையில்‌ விசுவாசிகள்‌ உற்சாகமாக கலந்து கொண்டனர்‌. பகானி _ 
ஆகஸ்ட்‌ 2011 23 யுத்த சத்தம்‌. 


| பணித்தளசெய்திகள்‌ | 
பகுதியில்‌ புதிதாக ஊழியம்‌  ஆரம்பிக்கப்பட்டூுள்ளது. இக்கோட்டத்தின்‌ 
தலைமையிடம்‌ இப்பணித்தளத்தில்‌ செயல்பட்டு வருகிறது. வேதாகமப்‌ பயிற்சி 
கூடத்தின்‌ கட்டிட வேலைக்காகவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய மகளின்‌ 
தொடர்‌ படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பில்வாடி ஏசா 60:21 
சிறுவர்‌ கிளப்‌ வாயிலாக 10 நாட்களாக சிறுவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கப்பட்டது. 4 இடங்களில்‌ படக்காட்சி வாயிலாக சுமார்‌ 760 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ரமொஸிவாடா பகுதியில்‌ புதிதாக ஜெபக்‌ 
கூடுகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்த 
மகேஷ்‌, ரவிந்தர மண்டேல்‌ இயேசுவுக்கு அடிமையானார்கள்‌. பின்மாற்றத்தில்‌ 
உள்ள சஞ்சய்‌, ஆ.பு. பட்டேல்‌ இருவரது குடும்பத்திற்காக ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 03 டண்டுல்வாடி ஏசா 9:7 
குமார்கோலி, பிரியங்காகோலி, சுனித்தாகோலி, ரூபாலி காம்லே, 
சதானந்‌ காம்லே ஆகியோருக்கு தனித்தாள்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. மோகன்‌ 
தலேஸ்‌ குடும்பத்தார்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. சபை விசுவாசிகள்‌ சங்கிலி 
தொடர்‌ உபவாசமிருந்து ஊழியங்களுக்காக ஜெபித்தார்கள்‌. அஸ்வின்‌ காம்லே, 
அஹரோன்‌, குமார்கோலி ஆகியோருக்கு தேவன்‌ அற்புதத்தை செய்தார்‌. 
விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ காணப்படும்‌ சமாதானமின்மை மாற ஜெபியுங்கள்‌. 
புகானி ஏசா 12:3 
குடும்ப சந்திப்பு வாயிலாக மீரஜ்‌, சமீர்‌ மெடார்டி குடும்பங்களில்‌ சுவிசேஷம்‌ 
பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ ஆர்வமுள்ளவர்களுக்கு 
புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டது. துத்கோன்‌ பகுதியில்‌ உபவாசக்‌ கூடுகை 
நடத்தப்பட்டது. முகமதியர்‌ வாலிபர்‌ ஒருவர்‌ சுவிசேஷத்திற்கு ஆர்வம்‌ காட்டி 
வருகிறார்‌. ஞாயிறு ஆராதனைக்காக நல்ல இடம்‌ இப்பகுதியில்‌ கிடைக்கவும்‌, பஜ்ரங்‌ 
தொராட்டோ மஞ்சள்‌ காமாலை நோயிலிருந்து விடுதலையாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மைதிலிக்‌ கோட்டம்‌ 
செப்டம்பர்‌ 04 பரெளனி ஏசா 9:2 
சம்த்தா, வித்யாபதிநகர்‌, சைர்பூர்‌, பீர்பாபஜார்‌, கிர்தோல்‌, சிம்மரியாகாட்‌, 
பரோனிபிளேக்‌ ஆகிய இடங்களில்‌ சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்ட 11 கிராமங்களில்‌ கிறிஸ்துவை விசுவாசித்து 
ஏற்றுக்‌ கொண்ட 17 பேர்‌ திருமுழுக்குப்‌ பெற்று தேவனின்‌ திருநாமத்தை 
மகிமைப்படுத்தினார்கள்‌. இப்பணித்தள சபை விசுவாசிகளில்‌ அனேகர்‌ தேவனால்‌ 
ஊழியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு சபை நடத்தி வருகிறார்கள்‌. பிசாசின்‌ 
கிரியையினால்‌ நினைவை இழந்து போன மதுகுமாரி என்ற மாணவிக்‌ 
காக ஜெபித்த பிறகு தேர்வில்‌ தேர்ச்சி பெற்றுள்ளார்‌. படக்காட்சி வாயிலாக 
இப்பகுதியில்‌ சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 05 புப்பூரி ஏசா 25:8 
மதவாத இயக்கங்கள்‌ முழுமையாக செயல்பட்டு வருகிற இப்பணித்‌ 
தளத்தில்‌ புதிதாக ஊழியம்‌ ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது. பவன்குமார்‌, 
கைலாஷ்‌ பிரசாத்‌ இருவரது குடும்பங்கள்‌ புதிதாக சந்திக்கப்பட்டு சுவிசேஷம்‌ 
பகிரப்பட்டது. எதிராளிகளின்‌ தந்திரத்திற்கு இப்பணித்தள ஊழியரை தேவன்‌ 
தப்புவித்தார்‌. ராகவேந்திர குமார்‌ என்பவருடைய குடும்ப இரட்சிப்பிற்காகவும்‌, 
பக்கவாதத்தால்‌ பாதிக்கப்பட்டுள்ள இப்பணித்தள ஊழியருடைய தகப்பனாரின்‌ 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


சக்ரி மீகா 2:13 

மூர்துஜாப்பூர்‌, மோர்ஹாட்‌, அன்தஹ்‌, கனஹெளலி, கனக்பூர்‌, சுன்கர்பூர்‌, 

_ சனெளர்‌, கெளஸா, பூலார்பூர்‌, ஸகரி, ஸாகர்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷ 
யுத்த ஒததம்சே 24 ஆகஸ்ட்‌ 2011 


| பணித்தளசெய்திகள்‌ | 

நற்செய்தி அறிவிக்கப்பட்டு, பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
வசனம்‌ கிரியை செய்ததால்‌ வாலிபர்கள்‌ புதிதாக சபையில்‌ அங்கமாகயுள்ளனர்‌. 
புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு வழிதிறக்கப்பட ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 06 மதுபனி மீகா 4:7 

ஊழியர்களுக்கான ஒருநாள்‌ கூடுகையில்‌ 60 ஊழியர்கள்‌ கலந்து 
கொண்டனர்‌. அந்தராடாட்டோ, சக்ஜரி, பரஸா, ஹீமரா, பஹவதிபூர்‌ ஆகிய 
இடங்களில்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ஜெயபிரகாஷ்‌ பாவத்திலிருந்து ஜெயத்தைப்‌ 
பெற்று இயேசுவிற்கு சொந்தமாகி திருமுழுக்குப்‌ பெற்றார்‌. பலநாட்களாக 
வியாதிப்பட்டிருந்த பவன்குமாரின்‌ மனைவி சுகமானார்‌. ஜெம்ஸ்‌ வளாகத்தில்‌ 
மின்சார வசதி விரைவில்‌ கிடைக்கவும்‌, பின்மாந்றத்தில்‌ இருக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 

ஜன்ஜர்பூர்‌ ஆபக்க்‌ 3:19 

ஹரி, சக்கிராம்‌, பைர்மோ கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்‌ 
பட்டு, புதிய ஏற்பாடுகள்‌ விநியோகிக்கப்பட்டது. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ 
குடும்பக்‌ கூடுகை நடத்தப்பட்டது. அசுத்த ஆவியின்‌ கிரியையினால்‌ 
அலைக்கழிக்கப்பட்ட பரசுராமனின்‌ குடும்பத்தில்‌ தேவன்‌ விடுதலை கொடுத்து 
சமாதானம்‌ கொடுத்தார்‌. சுலேகா என்ற சகோதரியின்‌ கர்ப்பம்‌ ஆசீர்வதிக்கப்பட 
ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 07 சீத்தாமடி செப்ப 3:12 

கத்தார்‌, சிவ்ஹார்‌, மதுபன்‌ கிராமங்களில்‌ புதிய ஏற்பாடு கொடுத்து 
சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ராம்விரஸ்ராம்‌ என்பவர்‌ திருவசனத்தைக்‌ 
கேட்டு திருமுழுக்குப்‌ பெற்றார்‌. அகிலேஷ்‌ என்பவர்‌ குடும்பமாக கிறிஸ்துவை 
ஏற்றுக்‌ கொண்டுள்ளனர்‌. கருணா [1016 பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள்‌. 

உஹாரா சகரியா 2:11 

உதரா, ராம்நகர்‌, மிர்ஜாபூர்‌, பண்டாஸராய்‌ ஆகிய 4 கிராமங்களில்‌ 
ஆண்டவரின்‌ அன்பரின்‌ செய்தி அனைவருக்கும்‌ அறிவிக்கப்பட்டது. நற்செய்தியால்‌ 
தொடப்பட்ட பவன்மஹந்தோ, கிசுன்தேவ்‌, விருஸ்ஜேஸ்‌, லலன்யாதவ்‌ ஆகி 
யோரின்‌ குடும்பத்தார்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. மிகவும்‌ ஏழ்மையில்‌ வாழும்‌ 
உதரா கிராம மக்களின்‌ ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


செப்டம்பர்‌ 08 சமஸ்திபூர்‌ சகரியா 8:13 

ஹசன்பூர்‌, ஸிர்ஸியா, பர்ரஹா, மூவாப்பூர்‌, கஜேத்செளவுக்‌, சமஸ்திபூர்‌ 
ஆகிய இடங்களில்‌ 50 பேருக்கு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. கஜேத்‌ 
செளவுக்‌ கிராமத்தில்‌ ராகேஷ்‌ மெகந்தோ என்பவருடைய குடும்பம்‌ சந்திக்கப்‌ 
பட்டது. தொடர்‌ வயிற்று வலியினால்‌ பாதிக்கப்பட்டு வேதனையோடிருந்த 
தீலிப்‌ என்பரின்‌ மனைவி ஜெபத்தால்‌ சுகமானார்‌. முக்காபூர்‌ கிராமவாசி 
கள்‌ உபேந்திரசாஹ்‌, சந்தன்குமார்‌, கமலேஷ்சாஹ்‌, ரேணு ஆகியோரின்‌ 
இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள்‌. 


நிர்மலி சங்‌ 34:10 
இஸ்மாயில்பூர்‌, பதரா, இட்ஹரி மற்றும்‌ இப்பணித்தளத்திலும்‌ சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. வசனத்‌ 
தால்‌ தொடப்பட்ட அனித்தாதேவி, ஜித்தேந்தர்குமார்‌, சங்கீதாதேவி, கமலிதேவி, 
ராகுல்குமார்‌, குஷ்புகுமாரி, கபுர்தேவி, மேதட்சாஹ்‌, ஜியாத்ரிதேவி ஆகியோர்‌ 
சபைக்கு புதிதாக வருகிறார்கள்‌. திலீப்ராம்‌ என்பவர்‌ மனைவியுடன்‌ இணைந்து 
வாழவும்‌, விசுவாசிகளின்‌ குடும்பங்களுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ஆகஸ்ட்‌ 2011 25 ஆயத்த சத்தம்‌.” 


| பணித்தளசெய்திகள்‌ | 

செப்டம்பர்‌ 09 சிமிரி சங்‌ 41:3 

சிமரி, போர்வரி, லலன்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகள்‌ விநியோகித்து சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. புதிதாக 
விசுவாசத்தில்‌ வந்துள்ள அலோக்குமார்‌, டாக்டர்‌. தரிபித்நாராயண்‌, பங்கஜ்குமார்‌ 
யாதவ்‌ ஆகியோரின்‌ குடும்பத்தினர்‌ உற்சாகமாக சபைக்கு வருகின்றனர்‌. 
சிங்வாடா கிராமத்தில்‌ புதிதாக வீட்டூசபை தொடங்கப்பட்டூள்ளது. ரோஹித்குமார்‌ 
என்பவருக்கு தேவன்‌ சமாதானத்தைக்‌ கொடுத்தார்‌. தொண்டை பகுதியில்‌ 
கட்டியுடன்‌ கஷ்டப்படும்‌ ஹீராதேவியின்‌ சுகத்திற்காக ஜெபியுங்கள்‌. 

கொய்லாப்தான்‌ சங்‌ 34:17 

சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக 8 கிராமங்களில்‌ சுவிசேஷ 
வாசனை வீசியது. தனிநபர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக சந்திக்கப்பட்டவர்களுக்காக 
ஜெபித்து, சத்தியம்‌ சொல்லப்பட்டது. இப்பகுதியில்‌ புதிதாக அமர்த்தப்பட்டிருக்கிற 
ஊழியருக்காகவும்‌. ஊழியத்தில்‌ சாதகமான சூழ்நிலைகளை தேவன்‌ கொடுக்கவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 10 பைர்கனியா சங்‌ 65:4 

ஜமுவா, மரப்பாகோட்டி, கெளர்பஜார்‌, பட்ஹர்வா சுவிசேஷ 
நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆர்வமுள்ளவர்களுக்கு புதிய ஏற்பாடுகள்‌ 
விநியோகிக்கப்பட்டது. விசுவாசிகளின்‌ குடும்பங்கள்‌ சந்திக்கப்பட்டன. 
மனநிலை பாதிக்கப்பட்ட சகோதரர்‌ ஒருவரும்‌, சீமாதேவி என்ற சகோதரியும்‌ 
புதிதாக சபைக்கு வருகிறார்கள்‌. ராம்சந்திரன்‌ என்பவருக்கு தேவன்‌ ஆண்‌ 
குழந்தையைக்‌ கொடுத்து சந்ததியை ஆசீர்வதித்தார்‌. இப்பணித்தளத்தில்‌ 
ஆலயத்திற்கு நிலம்‌ வாங்கப்பட ஜெபியுங்கள்‌. 

லதனியா சங்‌ 113:9 

லுதனியா, மக்கன்டோலா, ஹரகட்டி, ஸிக்கா, ஜோதி, தாடி, ஜலெளன்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. வீட்டூசபை, ஞாயிறு 
ஆராதனை தடையின்றி நடத்தப்பட்டு வருகிறது. புதிதாக வந்த இப்பகுதி 
ஊழியருக்கு மனிதர்களின்‌ கண்களில்‌ தயவை தேவன்‌ கிடைக்கப்‌ பண்ணினார்‌. 
திருமணம்‌ முடிந்து 17 வருடங்களாக குழந்தை பாக்கிமில்லாதிருக்கிற சுனில்‌ 
செளத்ரி தம்பதியினருக்காக ஜெபியுங்கள்‌. 


செப்டம்பர்‌ 11 லெளக்காயி சங்‌ 30:11 


சிச்ரோபா, பிப்பாரி, ஹரிரஹா, பவானிபூர்‌, மடதேவா, இத்யாதி ஆகிய 
கிராமங்களில்‌ சுமார்‌ 150 பேருக்கு சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 
இதில்‌ 2 கிராமங்களில்‌ முதன்முதலாக ஊழியருடைய பாதங்கள்‌ பட்டன. சபை 
விசுவாசியான சூர்யநாராயணன்‌ புதிதாக வீடுகட்டி குடிபுகுந்துள்ளார்‌. ஜெய்சங்கரின்‌ 
அப்பா, பிபின்குமார்‌ இருவரது வாழ்க்கையில்‌ தேவன்‌ அற்புதத்தைச்‌ செய்தார்‌. 
காமேஷ்வர்‌, போலா, ஹரிதேவ்சிங்‌, பிமாசிங்‌, ஜோதிகுமாரி, ஹரிநாராயணன்சிங்‌, 
ராமாகாந்‌, இந்திரதேவ்யாதவ்‌ ஆகியோரது இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள்‌. 
குட்டெளனா சங்‌ 28:8 
தட்போட்டரி, பத்ராஹிடோலா கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு 
முதன்முதலாக வழி திறக்கப்பட்டு நற்செய்தி பரவலாக அறிவிக்கப்பட்டது. 
7 கிராமங்களில்‌ சுமார்‌ 500 பேருக்கு அன்பரின்‌ இரட்சிப்பின்‌ செய்தி 
அறிவிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள்‌ 300 பேருக்கு வசனம்‌, பாடல்கள்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்பட்டது. பங்கஜ்குமார்‌ என்பவரது குடும்பத்தில்‌ அம்மை நோயால்‌ 
பாதிக்கப்பட்டிருந்த அனைவருக்கும்‌ ஆண்டவர்‌ சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. தொடர்‌ 
_ ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள்‌. 


செப்டம்பர்‌ 12 
ரசெளலி, கன்மாகோப்டி, கோஸ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. இதுவரை 
பட்ரஹா, பர்வாட்டா, சனர்பூர்‌ ஆகிய கி 
அறிவிக்கப்பட்டது. ஹஸன்பூர்‌ கிராமத்தில்‌ 
வருகிறார்‌. உபேந்திரசாஹ்‌ என்பவருடைய 
கணவன்‌ மனைவி இணைந்து வாழ ஜெபியு 
சீசே 
இப்பணித்தள சபை விசுவாசிகளு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட இடங்களில்‌ பின்‌ெ 
விசுவாசியான லஷ்மன்‌ என்ற சகோதரருக்கு 
வேதாகமப்‌ பயிற்சி முடித்து சபையில்‌ இருக்கி 


சுவி 


ஹஸன்பூர்‌ 
யிமட்‌ ஆகிய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 


| பணித்தளசெய்திகள்‌ | 
சங்‌ 34:5 


சேஷத்தை கேட்டிராத ஸர்ஸியா, 


£ாமங்களில்‌ முதன்முதலாக சுவிசேஷம்‌ 


இருந்து ரேகா புதிதாக சபைக்கு 
குடும்பத்தில்‌ சமாதானம்‌ உண்டாகி 
ங்கள்‌. 


£ ஏசா 52:7 


க்காக உபவாசக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 


தாடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. சபை 
திருமணம்‌ ஆசீவாதமாக நடந்தது. 
ற 4 வாலிப சகோதர, சகோதரிகளின்‌ 


ஊழிய காரியங்களை தேவன்‌ ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள்‌. 
செப்டம்பர்‌ 13 பனினியா 
சன்பத்துஹா, இட்ஹரி, லஷ்மனியா ஆகிய கிராமங்களில்‌ 22 பேருக்கு 
தனிப்பட்ட முறையில்‌ வசனம்‌ பகிர்ந்து கொள்ளப்பட்டது. 5 கிராமங்களில்‌ 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ விநியோகிக்கப்பட்டு சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்‌ 
பட்டது. பிசாசின்‌ கிரியையினால்‌ பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக சபையில்‌ 
ஜெபித்த ஜெபத்தால்‌ விடுதலை கிடைத்தது. சாவித்ரி என்ற சகோதரிக்கு 
அடிக்கடி வாயில்‌ ஏற்பட்ட புண்‌ தேவனுடைய கிருபையால்‌ சுகமானது. தரணி 
தேவி, விகாஷ்குமார்‌ சர்தார்‌, அசோக்ராம்‌ இவர்களின்‌ சரீரம்‌ மற்றும்‌ ஆவிக்குரிய 
ஆரோக்கியத்திற்காகவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய மனைவிக்கு சுகப்பிரசவம்‌ 
உண்டாகவும்‌ ஜெபியுங்கள்‌ 
செப்டம்பர்‌ 14 தர்பங்கா ஏசா 60:18 
சுன்னாசாஹி, அஸ்பஹி, பேலா, யோசன்பூரா, மதுராபூர்‌, கவிரத்‌ ஆகிய 
6 இடங்களில்‌ ஜெபக்‌ கூடுகை நடத்தப்பட்டது. குண்டா என்ற கிராமத்தில்‌ 2 
நாட்கள்‌ சுவிசேஷக்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. சரீரப்‌ பிரகாரம்‌ அனேகருக்கு 
விடுதலை கிடைத்தது. 14 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டதின்‌ நிமித்தம்‌ 
தேவ நாமம்‌ மகிமைபட்டது. விக்கி என்ற விசுவாசிக்கு திருமணம்‌ ஆசீர்வாதமாக 
நடந்தது. பபுலு என்பவருக்கு வேலை கிடைத்துள்ளது. சாராமோஹன்பூர்‌, 
ராணிபூர்‌, அஜ்மன்கா ஆகிய இடங்களில்‌ புதிதாக வீட்டூசபை ஆரம்பிக்கப்பட 
ஜெபியுங்கள்‌. 
rrr ்‌ 


வெளிநாட்டினர்‌ தொடர்புக்கு 


ஏசா 58:8 


MR. RAJADURAI 
MASCUT - 0096895912309 


PASTOR OSWIN MICHAEL 
U.S.A. - 0012019936937 


MRS. JEYANTHI ட்‌ PAUL 
BAHRAIN - 0097317215968 


ஆகஸ்ட்‌ 2011 


27 


PR. SUNDAR SAVARIMUTHU 
CANADA - 0016472874853 


MR. SIMON HAZLITT 
/ KUWAIT - 009656877157 


Bro. SAM 
SINGAPORE - 0065 81987540 


யுத்த சத்தம்‌. 


<i நார்வே நாட்டின்‌ தலைநகரான ஓஸ்லோவில்‌ உள்ள 20 மாடி 
கட்டடத்தில்‌ செயல்பட்டுவரும்‌ பிரதமர்‌ அலுவலகத்தை தீவிரவாதி 
கள்‌ வெடிகுண்டு வைத்து தாக்கியதில்‌ 87 பேர்‌ பலியாயினர்‌. 
நன்றி: தினத்தந்தி 
டவ] நெல்லை மாவட்டம்‌ ஆத்தங்கரை பள்ளிவாசலில்‌ வறுமையால்‌ 
குழந்தையை விற்ற தந்‌ைத கைது. 
நன்றி: தினத்தந்தி 
41 நெல்லை சி.எஸ்‌.ஐ. திருமண்டல புதிய நிர்வாகிகள்‌ தேர்தல்‌ பலத்த 
போலீஸ்‌ பாதுகாப்புடன்‌ நடந்தது. 
நன்றி: தினத்தந்தி 
P| இலங்கைப்‌ போரின்‌ போது தமிழர்களின்‌ படுகொலை காட்சிகளை 
சொல்லி கண்கலங்கிய சந்திரிகா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளு 
மாறு அதிபர்‌ ராஜபக்சேக்கு யோசனை. 
நன்றி: தினத்தந்தி 
4] தூத்துக்குடி அருகே பள்ளிச்சிறுவனைக்‌ கடத்தி நரபலி 
கொடுத்தவனை கைது செய்ய, சிறுவனின்‌ உறவினர்கள்‌ கோவிலுக்கு 
தீவைத்து போராட்டம்‌ நடத்தினார்கள்‌. 
நன்றி: தினத்தந்தி 
4 வெளியுறவுத்துறை மந்திரிகள்‌ சந்திப்பிற்குப்‌ பின்‌ இந்தியா 
பாகிஸ்தான்‌ கூட்டறிக்கை. தீவிரவாதத்திற்கு எதிரான ஆக்கப்பூர்வ 
ஒத்துழைப்பு தொடரும்‌. 
நன்றி: தினத்தந்தி 


(உலக செய்திகளுக்காக ஜெபியுங்கள்‌) 


Edited & Published by 1. Samraj for GEMS Educational Media Services, from 58, 

Pon Nagaram, Tuticorin-628 002. Ph : 0461-2362582. Printed by 5. Jairus Ponnaiah 

at Swarnapriya Printers, 35/16-A, Tiruchendur Road, Palayamkottai - 627 002. 
~ Ph: 0462-6531119. Director : டி. Augustine Jebakumar. 


யுத்த சத்தம்‌ 6 ஆகஸ்ட்‌ 2011 


GEMS PROMOTION SERVICE CENTERS 


CHENNAI 8, 3rd Jeevan Nagar, Adambakkam, CHENNAI - 600 088. 
Ph : 044-22670099 

CHENNAI 16, Perumal Kovil Street, Nerkundram-600 107 Cell : 9444017330 

COIMBATORE 2, Anbu Nagar 4th Street, Vadavalli Road, Edayarpalayam, 
COIMBATORE - 641 025. Cell : 93448 24072 

ERODE No.6, Kalai Nagar, Rangampalayam, ERODE - 638 009. 
Cell : 94869 76202 

KODAIKANAL 143-2, Packiapuram, KODAIKANAL-624 101. 
Cell: 94432 21776 

KOVILPATTI 11, Theppakulam Street, KOVILPATT!| - 628501. 
Ph : 04632 225890 

MARTHANDAM N.S. Building, Kulasekaram Road, MARTHANDAM, 
K.K.District - 629 165. Cell : 97886 89771 

NAZARETH 17-B, Ebenezer Street, NAZARETH - 628 617. 
Ph : 04639 277820, Cell : 9789464605 

SIVAKASI 1292-B, P.K.N. Road, SIVAKASI - 626 189. Ph :04562 275667 

TIRUNELVELI 4/112, 10th street, Shanthi Nagar, Palayamkottai-627 002 
Cell : 98653 11225 

TUTICORIN 38, Sarangapani Street, TUTICORIN - 628 002. 
Cell : 94422 10629 

TUTICORIN J.S. Traders, Hotel Geetha Complex, Polepettai, 
TUTICORIN - 628 002. Cell : 94421 66061 

VELLORE Shalom Cottage, 52, Vana Nagar, Alamelumangapuram, 
VELLORE - 632 009. Cell : 99525 45181 

TRICHY 36-45, Papa Colony, Edamalaipattipudur, TRICHY - 620 012. 
Cell : 98949 65520, 94431 88521 


REGIONAL PROMOTION CO-ORDINATION CENTRE 


CHENNAI Plot No. 19-A, 3rd St, Megala Nagar, Vengaivasal -600 073 
Cell : 94447 63141 

MADURAI Plot No. 21, Sharon Church Street, Booman Nagar-625 018 
Cell : 98655 83563 

NAGERCOIL 66-E, Bright Street, NAGERCOIL-629 001. Cell:94429 34613 

TRICHY Mahanaim, 1, Abdul Gazoor Street, Kajah Nagar - 620 020 
Cell : 94435 55577 


OTHER STATE PROMOTION CO-ORDINATION CENTER 


BANGALORE No. 10, 4" Cross (2nd Floor) Oil Mill Road, Lingarajapuram, 
St. Thomas Town Po, 560 084 Cell : 094485 17025 

MUMBAI B/1013, Station Plaza, Station Road, Bhandup (W), 400 078. 
Cell : 093227 30294, 098207 01775 

PONDICHERRY Old No. 20, New No. 1, ॥॥ Cross, 1st Floor, 
Victoria Nagar - 605 005. Cell : 94867 96631 

KERELA No. T.C. 14/768, Observatory Lane, Palayam, 
Trivandrum-695 033 வே: 09486357950, 9447470953 


GENERAL PROMOTION CO-ORDINATION CENTRE 


GEMS, 10, Thamarai Street, Santhose Nagar, P&T Nagar, MADURAI-625017. 
Cell: 94434 29735, E-mail: promotions@gemsbihar.org 


Postage Prepaid Posted at Tuticorin BPC 


REGD. NEWS PAPER No. : ROC 54651/88 
POSTAL Regn. No. : TTN-180 / 2009-2011 
Licence to Post without Prepayment No. : 
POSTED AT BUSINESS CENTER, TUTICORIN ON 10 & 13.8.2011 


Field Office Regd. Office 
GEMS, Sikaria, Indrapuri - 821 308. GEMS, 11,13th Cross 50, 
Rohtas Dt., Bihar. Ph : 06184 - 234567 New Colony, Chrompet, Chennai - 44 
(Railway Station & Courier Centre : Dehri-on-sone) Ph : 044-22386031 
Website : www.gemsbihar.org, E-mail : gems@gemsbihar.org 044-22380295 


சகோ. ).அகஸ்டன்‌ ஹொக்குயார்‌ 
அவர்கள்‌ சிவகாசியில்‌ பேசிய 
செய்தி DVD 


துமாலில்‌ பெறு 
கூடுதலாக ரூ.25/- 


தொடர்புக்கு...- ஆ. 


GEMS Educational Media Services 
11,13th Cross St., New Colony, Chrompet, Chennai - 44 
Ph : 044-22386031, 044-22380295 
, ஆ Promotional Administrative Centre 
- —GEMS, 16-A, Chinna Koil Street, Adaikalapuram, Murugankurichi, 
Tirunelveli - 627 002. Ph : 0462-2581131 E-mail : nellaioffice@gemsbihar.org 


10 ப ப பதவி பிவிவி விபவ பப்ப பவிவ விவ வவ வைனை ததத தத? 


